சைவ சித்தாந்த மகா சமாஜத்தின்‌ 


திங்கள்‌ தமிழ்த்‌ தாள்‌ 


மலர்‌ : முப்பத்தொன்று 


பத்திராசிரியர்‌ : 

புலவர்‌ - முருகவேள்‌, எம்‌.ஓ.எல்‌. 
உதவிப்‌ பத்திராரிரியர்‌ : 

நே. த. கிருஷ்ணசாமி, பி.ஏ., பி.டி. 


சைவ சித்தாந்த மகா சமாஜம்‌ 
14, வாரன்‌ ரோடு, மயிலாப்பூர்‌, சென்னை - 4 


உள்நேடபை 


பொருள்‌ கட்டுரையாளர்‌ பக்க எண்‌ 
அப்பர்‌ அருள்மொழி மா. ப, தியாகராச முதலி 
யார்‌, பி.ஏ. > ௯ an! 


அருள்‌ இயக்கம்‌-—ஒனவை. ௬. துரைசாமி பிள்ளை ... 27ம்‌. 
அவர்‌ வளர்த்த குழந்தை பூ. ஆலாலசுந்தரஞ்‌ செட்‌ 

டியார்‌, எம்‌.ஏ. 199 
அஷ்டப்பிரகரணம்‌— தி. இ. நாராயணசாமி நாயுடு ... 102 
ஆண்டு விழாத்‌ திறப்புரை அமைச்சர்‌ - பக்தவத்ச 


லம்‌; பி.எ., பி.எல்‌. 8D 
ஆரூரர்‌ தோழமை ரல்‌. முருகேச முதலியார்‌,பி.ஏ. ... 225 
ஆலய அமைப்பு-9.எம்‌. இராமச்சந்திரஞ்‌ செட்‌ 

யார்‌, ி.ஏ.,டி.எல்‌. 177,197 
ஆளுடைய பிள்ளையார்‌ ஞானப்பாலுண்ட த-— சிவ 

னடியார்‌ + 904 
ஆரும்‌ திருமுறை-—பொன்‌. கோவிந்தசாமி 

(மலேயா) 879, 436 
இரங்கல்‌ உரைகள்‌ 180, 182, 205 
இரங்கற்‌ கோவை 011 
இருபெருஞ்‌ சான்ஜோர்‌-- புலவர்‌ முருகவேள்‌, 

எம்‌.ஓ.எல்‌ ப டி 53 ASH 
இனி காம்‌ செய்வதென்‌ 2-ல்‌. முருகேச முதலியார்‌, 

09௪... ள்‌ 121. 
இனியவர்‌ யார்‌--வல்லை. பாலசுப்பிரமணியம்‌, பி.ஏ. ... 88% 
இணி யார்‌ உளர்‌ 2-- ட்‌ 126. 
இளைஞர்‌ மாகாட்டுத்‌ தலைமையுரை--௪. சிவகுமரனார்‌ 

எம்‌. ஏ. வ!) 
இளைஞர்‌ மாநாட்டுத்‌ திறப்புரை--மணலி,. இராம 

கிருஷ்ண முதலியார்‌, பி. ஏ. பி 
எ.து வாழ்க்கை 2-—செ. வேங்கடராமச்‌ செட்டியார்‌ ... . 96 


எவன்‌ தலைவன்‌--௮. தா. ப. இருஞானசம்பந்தன்‌ ... 62 
₹ கணபதியை நினைந்து வாழ்வாம்‌ ஸ்ரீலஸ்ரீ சோம 
சுக்தர நாயகர்‌ 2200: 
கந்தர்‌ ௮னுபூதி--மா. ப. தியாகராச முதலியார்‌ , பி. ஏ. 
ன்‌ 69, 8, 221, 287, 278, 889: 
கந்தபுராண நுட்பம்‌--௪. சச்சிதானந்தம்‌ பிள்ளை, 
பி.எ., எல்‌. ட. ௨898 


iii 
பொருள்‌: கட்டுரையாளர்‌ பக்க எண்‌ 
கலித்தொகையிற்‌ சைவம்‌— மயிலம்‌ - சி. துரைசாமி 
ஜயர்‌ - - 178: 


காமாட்சி இருமணம்‌ - ஸ்ரீலஸ்ரீ ஞானியார்‌ சுவாமிகள்‌ 168. 
குருவாக்கியம்‌--ஈல்லூர்‌ - ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர்‌... 193 


சமய பரிபாலனம்‌--மா. தங்கவேல்‌ பிள்ளை 814. 
சமாஜ ஆண்டறிக்கை--மா. ப. தியாகராச முதலியார்‌, 
பி. ஏ. 


சமாஜத்‌ தர்மானங்கள்‌--புலவர்‌ முருகவேள்‌, எம்‌. ஓ.எல்‌. 49 
சமாஜ மகாநாடு கே. த. கிருஷ்ணசாமி விகித 


பி,ஏ., பி.டி.. கீழ்‌. 
சமாஜ வரவேற்புரைகள்‌--புலவர்‌ முருகவேள்‌, 
எம்‌. ஓ. எல்‌. 52, 84 
சமாஜ வேண்டுகோள்‌-- RL 
சன்மார்க்க சித்தியார்‌ முத்த. ௬. one 
முதலியார்‌. 88, 187 
சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ மா. ப. தியாகரா௫ 
தலியார்‌, பி. எ. ௦ 284 
சேக்கழோர்‌ சுவாமிகளும்‌ பெரிய புராணமும்‌ 
_—“கொங்குமலா!' . 862 
சைவசித்தாந்தம்‌ வளர்ந்தவழி--இ. ௨, தி 
காயுடு 269, 295. 
சைவத்தேர்வு வீனாக்கள்‌-—1958 4388 
“ ஞானக்கண்‌ ' இழக்தோம்‌—வ. பா. தாமரைக்‌ கண்ணி 
அம்மையார்‌ ss 128: 


தலைமைப்‌ படக்க க்‌ ஞானியார்‌ சுவாமிகள்‌... 216. 
ம. பாலசுப்பிரமணிய முதலியார்‌, 


பி.ஏ., 9, எல்‌. “ so AL 
கணிப்‌ மகனா-—சி.எம்‌. இராமச்சர்திரன்‌ செட்‌ 
- டியார்‌, பி.௪., பி.எல்‌. = al 


தாயுமானா- சச்சி. முனிசாமி உடையார்‌, பி. ௪. 168, 209: 
திருகாவுக்கரசர்‌ வரலாற்றுண்மை--பூ. சமரபுரி 


மேதலியார்‌ ௨208. 
திருப்போரூர்ச்‌ சிறப்பு. நிகழ்ச்சிகள்‌--புலவரா்‌ முருக. 
வேள்‌, எம்‌. ஓ. எல்‌, , க்ம்‌ 


தொல்காப்பியர்‌ ப்‌ ட பம 


IV 


பொருள்‌ கட்டுரையாளர்‌ . பக்க எண்‌ 
கடராசர்‌—“கொங்குமலர்‌" 847 
நீரிற்‌ குமிழி--௪. இரத்தின தேசிகர்‌ ்‌ 86 
பதி பசு பாச விளக்கம்‌--ஈல்‌. முருகேச முதலியார்‌, 

பின. 855 
பன்னிரு திருமுறை ௬ பொன்‌ கோவிந்தசாமி 

(மலேயா) -. 305 
பெண்மணித்‌ தொண்டர்கள்‌ கற்பகவல்லி சோம்‌ 

சுந்தரம்‌ oe 20 
பொய்க்கால்‌ குதிரை. எம்‌. இராமச்சந்திரன்‌ 

செட்டியார்‌, பி. வ. பி.எல்‌. 249, 285 
மகோத்ஸவம்‌-— நே. த. கிருஷ்ணசாமி முதலியார்‌, 

பினு பிடி. 78 
மங்கையர்‌ மாகாட்டுத்‌ திறப்புரை திருமதி. சரோஜினி 

வரதப்பன்‌ a 
மண்ணினிற் பிறந்தார்‌ பெஅம்பயன்‌-— பாலூர்‌. கண 

ணப்ப முதலியார்‌, பீ.ஐ.எல்‌. உ ய்து 


மதிப்புரைகள்‌--புலவர்‌ முருகவேள்‌, எம்‌. ஓ. எல்‌. 
68, 110, 191, 255, 341 


மயிலம்‌--செயலாளர்‌ டயம 
மயிலைகிழார்‌ இளமுருகனா தி. இ, நாராயணசாமி 
காயடு ௨116 


மயிலழோர்‌ மறைவு புலவர்‌ முருகவேள்‌,எம்‌.ஓ.எல்‌... 118 
மற்று ஈண்டு வாரா கெறி--ரா. ண்கள்‌, 


செட்டியார்‌ .. 289 
மீனாட்சி திருமணம்‌--௪. சச்சிதானந்தம்‌ பிள்ளை, 

பி. ஏ., எல்‌. டி. 418 
முருகன்‌ பெருமை-- 985 
மெய்கண்டதேவர்‌ வே. வின்‌ பிள்ளை, 

Ja aM: -- 104 
மெய்ஞ்ஞானம்‌ பூ. சமரபுரி முதலியார்‌ 280 
விண்ணப்பம்‌ ஈல்‌. முருகேச முதலியார்‌, பி. எ. . 958 


2 மச. ப. தியாகராச முதலியார்‌, பி... - “or ADT 
வீசரயகப்‌ பெருமான்‌ ஜி. கல்யாணம்‌ பிள்ளை, எம்‌. ஏ. 801 


சாது அச்சுக்கூடம்‌, இராயப்பேட்டை, சென்னை-14 


distered No. Me 2330 ‘SIDDHANTHAM 
்‌ ௩] Vol. 31—No. 1 
220 - No _25 =f] 

ஓ | ஓ 


சைவசித்தாந்த மகாசமாஜத்‌ திங்கள்‌ வெளியீடு 


நன்கு டன்னடி. யேனையுந்‌ தாங்குதல்‌ 
என்க டன்பணி செய்து கிடப்பதே ” 


கானை அ கை வைடு 

லர்‌ 51) ஹேவிளம்பி தை 1958 ஜனவரி . | இதழ்‌ 1 
| உள்ளூறை பக்கம்‌ 
தலைமைப்‌ பேருரை ப il 
இளைஞர்‌ மாநாட்டுத்‌ திறப்புரை 15 
இளைஞர்‌ மாமாட்டுச்‌ தலைமையுரை வக 19 
மங்கையர்‌ மாகாட்டுக இறப்புரை வக 29 
வரவேற்புரை : 83 
சைவர்‌ மாநாட்டுக்‌ திறப்புரை 35 
சமாஜ ஆண்டறிக்கை 4 ர 40 
44 


சமாஜ மாராடு ட 


புத்திசாகிரியர்‌ : 0. M. இராமச்சந்திரன்‌ செட்டியார்‌, பி.ஏ. பி.எல்‌. 
உதவிப்‌ பத்திராசிரியர்‌ : புலவர்‌ - முருகவேள்‌, எம்‌.ஐ.எல்‌. 
சைவ சித்தாந்த மகா சமாஜம்‌ 
14, வாரன்‌ ரோடு, மயிலாப்பூர்‌, சென்னை-4 
ஆண்டீச்‌ சந்தா ரூபா 5 . தனிப்பிரதி அணா 4 


1958-ம்‌ ஆண்டு சமாஜ உத்தியோகஸ்தர்கள்‌ 
‘ 

இருமயிலையில்‌ 29-12-1957ல்‌ திரு. ம. பாலசுப்ரமண்ய 
முதலியார்‌ பி.ஏ. பி.எல்‌. அவர்கள்‌ தலைமையில்‌ நடைபெற்ற 
சமாலக்‌ காரியக்‌ கூட்டத்தில்‌ தேர்க்தெடுக்கப்பெற்ற சமாஜ 
உச்யோகஸ்தர்கள்‌. . (ஒவ்வொருவர்‌ பெயர்‌ முன்னும்‌ 
அருவாளர்‌ என்றும்‌, பின்‌ அவர்கள்‌ என்றும்‌ சேர்த்துப்‌ 
ப்டிக்கவும்‌,) 

தலைவர்‌ 2 ம பாலசைப்ராண்ய முதலியார்‌, உ௱வித்‌ 
நலைவர்கள்‌ : ௪. சச்சிதானமர்கம்‌ பிள்ளை, ஈல்‌. முருகேச ' 
முதலியார்‌; காரியதரிசி: .ம. ௪. கித்பானக்த முதலியார்‌; 
உதவிக்காரியதரிசி : மா. ப. தியாகராய முதலியார்‌; பொருட்‌ 
காப்பாளர்‌ : ௮. சோமசுர்தரஞ்‌ செட்டியார்‌; பத்திராசிரியர்‌ : 
புலவர்‌-முருகவேள்‌; உநவிப்‌ பந்திராசிரியர்‌ : கே. த. இருஷ்ண 
சாமி முதலியார்‌; மாதக்கணிதப்‌ பரிசோதகர்‌: எம்‌. சிவராமன்‌; 
அண்டுக்கணிரப்‌ பரிசோதகர்‌ : எஸ்‌. டி, ௮7௬ ; சேயற்தழவினர்‌; 
ஏஸ்‌. கடேச முதலியார்‌, பூ. ஆலாலசுர்தரன்‌ செட்டியார்‌, 
மு. காராயணசாமி முதலியார்‌, சி. வா. கிருஷ்ணமூர்த்தி, 
ஏ. என்‌. சிங்காரவேல்‌ முதலியார்‌, ஜி. வடி. வேலாயுதம்‌, 
அம்பை சங்கரனார்‌, டி. வெங்கடாசல முதலீயார்‌, ௪. இவ 
குமாரன்‌, டி. மாணிக்கஞ் செட்டியார்‌, இலக்குமி அம்மாள்‌, 
செளச்தரம்‌ கைலாசம்‌ அம்மையார்‌. 


பந்திராசிரியர்‌ கழகம்‌ தலைவர்‌: புலவர்‌ முருகவேள்‌; 
ஏம்‌.ஓ.எல்‌. காரியதரிசி : நே. த. கிருஷ்ணசாமி முதலீயார்‌. 
உறுப்பினர்‌ : ௪. எம்‌. இராமச்சந்திரன்‌ செட்டியார்‌, 
இ. நாராயணசாமி நாயுடு, கீ. இராமலிங்க முதலியார்‌, 
௮. மூ. காமரட்சியம்மையார்‌, ௪. சச்சிதானர்தம்‌ பிள்ளை, 
டாக்டர்‌ வ. ஆ. தேவசேனறைத, வட்டுக்கோட்டை நாக 
ளிங்கம்‌ பின்னை, ௧. வச்சிரவேல்‌ முதலியார்‌, முத்து, ௬. 
மாணிக்கவாசக முதலியார்‌, க வெள்ளை வசரணஞர்‌. i 

ஆராய்ச்சித்‌ கழகம்‌ 8. - எம்‌.  இராமச்சம்‌திரன்‌ 
செட்டியார்‌, இ. இ. நாராயணசாமி நாயுடு, க. வச்சிர 
வேல்‌ முதலியார்‌, முத்து ௬, மாணிக்கவாசக முதலியார்‌, 
ஒன்வை., ௬. இரைசாமி பிள்ளை. 


வெளியூர்‌ ஆலோரைர்‌ சபையின்‌ கோலை: ச. எம்‌. 
LA & சர ௪. . 11 இ 
இராமச்சக லின்‌ செட்டியார்‌; சேலம்‌ : நடேச பண்டாரம்‌; 


8 


Reg. M. 2330 
அவயம்‌ 


சித்தாந்தம்‌ 


ஆனைமுகன்‌ ஆறுமுகன்‌ அம்பிகைபொன்‌ னம்பலவண்‌ 
ஞானகுரு வாணியை உன்நாடு, 


மலர்‌ 31| ஹேவிளம்பி தை 1958 தளவரி இதழ்‌ 1 


திருமயிலாப்பூரில்‌, சைவ சித்தாந்த மகா சமாஜத்தின்‌ 
ஜஐம்பத்திரண்டாம்‌ ஆண்டு விழாவில்‌ 
திரு. மயிலைகிழார்‌ இளமுருகனார்‌ அவர்கள்‌ 


27-12-1957-ல்‌ நிகழ்த்திய 
தலைமைப்‌ பேருரை 


ஆனைமுகன்‌ ஆறுமுகன்‌ அம்பிகை பொன்னம்பலவன்‌ 

ஞானகுரு வாணியை உள்காடு. 
சைவ ஒழுக்கத்தில்‌ தலைஏறக்‌அ விளங்கும்‌ மெய்யன்பர்‌ 
களே ! எனஅ அருமைச்‌ சகோதரி சகோதரர்களே ! அடியே 
னது தாழ்மையான வணக்கத்தை உங்களுக்குச்‌ செலுத்து 
இன்றேன்‌. 1944-ம்‌ ஆண்டில்‌ பள்ளத்தூரிலும்‌, 1948-ல்‌ 
யாழ்ப்பாணத்திலும்‌ ஈடைபெற்ற சமாஜ ஆண்டு விழாக்களில்‌ 
தலைமை வகித்த என்னை, மீண்டும்‌ ஒருமுறை தலைமை வடிக்கப்‌ 
பணித்த உங்களுடைய பெருங்கருணையைக்‌ கட்டளையாகவே 
செமேற்கொள்கின்றேன்‌. தலைமைக்குரிய தகுதி என்பால்‌ 
இல்லை யென்பது நீங்களும்‌ கானும்‌ ஈன்கறிந்ததொன்றே 
யாயினும்‌, உங்களுடைய அன்பு வலையில்‌ சிக்கக்கொண்ட 
எனக்கு என்ன சுதந்திரம்‌ உளது ? குற்றம்‌ செய்யினும்‌ 
குணம்‌ எனக்‌ கரு அம்‌ கொள்கையுடைய நீங்கள்‌ என்‌ பேச்ச 


அள்ள குற்றங்களைப்‌ பொறுத்தருள வேண்டுதிறேன்‌. 


2 சித்தாந்தம்‌ 


2. கமத சமாஜம்‌ 52 ஆண்டுகள்‌ கிரம்பியும்‌, இந்த 
ஆண்டில்‌ தான்‌ நிறைவு விழா திருமயிலாப்பூரில்‌ ஈடக்றெஅ. 
இதில்‌ ஒரு தனிச்சிறப்புண்டு. 52-ம்‌ ஆண்டுகளின்‌ அனுபவம்‌ 
நிறைந்த பிறகே, இந்தத்‌ திருத்தலத்தில்‌ ஆண்டுவிழா ஈடத்தற்‌ 
குரிய தகுதி ஈமது சமாஜத்திற்கேற்பட்டுள்ளதென, இத்தல 
வாசிகள்‌ கருதுகின்றனர்‌ போலும்‌. 1916-ம்‌ ஆண்டில்‌, 
மயிலாப்பூரின்‌ வடஎல்லையில்‌ வசித்த இராஜா கிராமணியார்‌ 
தோட்டத்தில்‌, யாழ்ப்பாண ஈகர்வாசியான முதலியார்‌ சபா 
சத்தனம்‌ அவர்கள்‌ தலைமையில்‌ சமாஜ ஆண்டுவிழா ஈடர்கஅ. 
ஆனால்‌ இப்போதான்‌ மயிலாப்பூரின்‌ மத்தியில்‌, திருக்கபா 
லீச்சரம்‌, வெள்ளீச்சரம்‌ ஆகிய இரு சிவாலயங்களின்‌ அருகில்‌ 
சமாஜ ஆண்டுவிழா நடக்கிறது. மற்றொரு பொருத்தம்‌ என்‌ 
நினைவிற்கு இயற்கையாக வருகின்றது. எண்ணிலாத நெடுங்‌ 
காலம்‌ பற்பல தலைமுறைகளாக, எங்கள்‌ குடும்பம்‌ மயிலாப்‌ 
பூரில்‌ இருந்து வருறெஅ. திருமயிலாப்பூரில்‌ ஏழு சிவா 
லயங்கள்‌, சில வைணவ ஆலயங்கள்‌, பற்பல விகாயகர்‌ 
கோயில்கள்‌ விளங்குகின்றன. இிருமங்கையாழ்வார்‌ திருவல்‌ 
லிக்கேணியைக்‌ குறிக்கும்போது, '£ கேனமர்சோலை மாடமா 
மயிலைத்‌ திருவல்லிக்கேணி '' என்கிறோர்‌. தேவார முதலிகள்‌ 
மூவர்‌ திருவாக்கிலும்‌ மயிலாப்பூர்‌ புகழப்பெறுின்ற அ. 

3. பூம்பாவைத்‌ திருப்பதிகத்தில்‌ இருஞானசம்பந்தர்‌; 
“ மட்டிட்ட புன்னையங்கானல்‌ மடமயிலைக்‌ கட்டு இட்டம்‌ 
கொண்டான்‌ கபாலீச்சரம்‌, மாமயிலை வண்மறுடில்‌ அளக்கில்‌ 
கபாலீச்சரம்‌, ஊர்‌ திரை வேலை உலாவும்‌ உயர்மயிலை, கார்‌ தரு 
சோலைக்‌ கபாலீச்சரம்‌, மடலார்ந்த தெங்கன்மயிலை, மலிவிழா 
வீதி மடரல்லார்‌ மாமயிலை, கண்ணார்‌ மயிலைக்‌ கபாலிச்சரம்‌, 
கற்றார்கள்‌ ஏத்தும்‌ கபாலீச்சரம்‌, கருஞ்சோலை சூழ்ந்த கபா 
வீச்சம்‌, கானமர்சோலைக்‌ கபாலீச்சரம்‌!” என்று புகழ்‌ 
இன்றார்‌. சோலைகளுட்‌ பெரும்பாலன இப்போது மாளிகை 
களாக மாறிவிட்டன. அப்பர்‌ சுவாமிகள்‌ இருத்தாண்டகங்‌ 
களில்‌, '* மங்குல்‌ மதி தவழும்‌ மாடவீ தி மயிலாப்பு, மயிலாப்‌ 
பில்‌ மன்னினார்‌ மன்னி யேத்தம்‌ பெருநீர்‌ வளர்‌ சடையான்‌, 
எதிர்‌ கண்டோம்‌ மயிலாப்புள்ளே, கல்லாடை புனைந்தருளும்‌ 


சைவர்‌ மாநாட்டுத்‌ தலைமையுரை 8 
அபாலியைக்‌ கற்பகத்தைக்‌ கண்ணாரக்‌ கண்டேன்‌ நானே ?? 
என்ற குறிப்புக்கள்‌ உள்ளன... அப்பர்‌ பெருமான்‌ திருமயி 
லாப்பூபைத்‌ தரிசித்துப்‌ பதிகம்‌ பாடினார்‌ என்பதைச்‌ சேக்‌ 
இழார்‌ 1 தமைவளர்‌ £ர்த்‌ இருமயிலை சங்கரனார்‌ தாள்வணங்கி 
உரைவளர்‌ மாலைகள்‌ அணிவித்து உழவாரப்‌ படையாளி ?? 
என்‌.று குறிக்கிறார்‌. சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ இருவாக்கில்‌ 
££ துறைக்கொண்ட செம்பவளம்‌ இருளகற்றும்‌ சோதித்‌ 
தொன்‌ மயிலை ?” எனும்‌ குறிப்பு ஈயமாக வருகற.து. கடல்‌ 
அறையில்‌ பவளங்கள்‌ ஒஅக்கப்படுவதால்‌ இருள்‌ அகல்‌ 
இன்றன என்பஅ இயற்கை வர்ணனை. சேம்பவளத்‌ இருவுருக்‌ 
கொண்ட கபாலீஸ்வரர்‌ அருள்‌ வழங்கும்‌ அறையாகத்‌ திருக்‌ 
கோயில்கொண்டெழுந்தருளி, ஆன்மாக்கள்‌ ஆணவ இருளை 
அகற்றும்‌ தொன்மயிலை என்ற பொருளும்‌ தொளனிக்கற௮. 
4. மயிலாப்பூருக்கு வேறொரு சிறப்பும்‌ உண்டு. உலகப்‌ 
பொதமறையாகய *: இருக்குறள்‌ ?' ஆசிரியர்‌ திருவள்ளுவர்‌ 
வாழ்ந்த திருத்தலம்திருமயிலையே. இவர்‌ திருக்கோயில்கபாளீச்‌ 
சரத்திற்கு வடக்கே அரை மைல்‌. தொலைவிலுள்ள அ. தமிழ்‌ 
நூல்களுள்‌ எழுபது வேற்று மொழிகளுள்‌ மொழிபெயர்க்கப்‌ 
பெற்றது திருக்குறள்‌ ஒன்றே. இதற்குப்‌ பதின்மர்‌ உரை 
வகுத்தனர்‌. இவ்வாண்டில்‌ வெளிவந்த “முதற்குறள்‌ உவமை”? 
என்ற அரிய நூலில்‌ பல நட்பங்களாக்‌ காணலாம்‌. மானஸீக 
பூஜை செய்து முத்தி பெற்ற வாயிலார்‌ நாயனார்‌ தருஅவதாரத்‌ 
தலமும்‌ திருமயிலையே. பேயாழ்வார்‌ அவதரித்ததும்‌ இரு 
மயிலையே. இத்தகைய பெருமைகளையுடைய திருமயிலையில்‌ 
கபாலீச்சமத்தருகில்‌ நமத சமாஜ விழா நிகழ்வஅம்‌ சமாஜத்‌ 
இன்‌ பெரிய பேறென்றே கருதத்தகும்‌. மயிலாப்பூரில்‌ ஈடக்‌ 
கும்‌ சமாஜ விழாவிற்கு மயிலாப்பூரில்‌ பிறந்து வளர்ந்த நான்‌ 
தலைமை வகப்பஅ, எனக்கு அளவற்ற மகிழ்ச்சியைத்‌ தருகின்‌ 
ற. அடக்க விலைச்‌ சுத்த ப திப்பாக ஈமஅ சமாஜம்‌ முதன்‌ 
முதல்‌ சுந்தரர்‌ தேவாரத்தைத்‌ இருமயிலைக்‌ கபாலிச்சரத்தில்‌ 
' தான்‌ வெளியிட்டன. சமாஜக்‌ காரியாலயம்‌ பல ஆண்டுகள்‌ 
இருமயிலையிலேயே இருந்த அ. சில விசேஷ மாநாடுகளும்‌, பல 
இருவிழாச்‌ சொற்பொழிவுகளும்‌ இங்கேயே ஈடந்தேறின. 


4 சித்தாந்தம்‌ 


9. இருமயிலையில்‌ பல புலவர்‌ பெருமக்கள்‌ அவ்வப்‌ 
போஅ வாழ்ந்து தொண்டாற்றி வந்‌கள்ளனர்‌. இருவள்ளா 
வரைப்பற்றி மேலே கண்டோம்‌. தாச்சி அருணாசல முதலியார்‌ 
என்ற புலவர்‌ பல நூல்களை இயற்றினார்‌. கபாலீசர்‌ மீதும்‌ 
கற்பகவல்லி மீஅம்‌ பல பாடல்களை உருக்கத்தோடு பாடினார்‌. ' 
அவை சாது அச்சுக்கூடத்தில்‌ பல வருடங்கட்குமுன்‌ அச்‌ 
சிடப்பெற்றன. யாழ்ப்பாணத்‌அ மேலைப்‌ புலோலி கதிரைவேற்‌ 
பிள்ளையவர்கள்‌ மயிலாப்பூரில்‌ தொடர்ச்சியாகப்‌ பல சொற்‌ 
பொழிகள்‌ செய்தார்‌. பிரசங்க சண்டமாருதம்‌ சோமசுந்தர 
காயகர்‌ அவர்களும்‌ ஆலாலசுந்தரம்‌ பிள்ளையவர்களும்‌ சுவாமி 
காகபண்டிதரவர்களும்‌ பற்பல சொற்பொழிவுகள்‌ செய்தனர்‌. 
ஆறுமுக நாவலர்‌ சீடரான மகா வித்வான்‌ தணிகாசல முதலி 
யார்‌ தமஅ முதிர்ந்த பருவத்திலும்‌, சிவஞான சாத்திரங்களை 
மாணவர்கள்‌ பக்குவத்திற்கேற்றபடி. பாடமாகச்‌ சொல்லி வர்‌ 
தனர்‌. வித்வான்‌ சண்முகம்‌ பிள்ளையவர்கள்‌ ' இருமுல்லைவாயிற்‌ 
புராணம்‌?” முதலிய நூல்களை யாத்தனர்‌. இவருடைய மாணாக்‌ 
கர்‌ கா. சா. ஈமச்சிவாய முதலியாரவர்கள்‌ மயிலாப்பூரில்‌ கட 
லகம்‌?” எனும்‌ மாளிகையில்‌ வித்துப்‌ பல தமிழ்‌ நூல்களை 
வெளியிட்டனர்‌. குன்றக்குடிக்‌ இளை மடத்திலிருந்த பெரியார்‌ 
அமிர்தலீங்கத்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌ தமிழில்‌ இருமயிலைத்‌ 
தலபுராணம்‌ பாடினார்‌. இப்போஅ அப்புராணத்தின்‌ அச்சுப்‌ 
பிரதி ஒன்றுகூட விலைக்குக்‌ இடைக்காது. திருக்கபாலீச்சா 
தருமகருத்தர்களும்‌ அறகிலையப்‌ பா.அகாப்புக்‌ கமிஷனரும்‌ 
இதை உடனே கவனித்அப்‌ புதிய பதிப்பை வெளியிட முன்‌ 
வருவார்களாக. சென்னை மாநகரில்‌ !* விநாயக புசாணம்‌ ?? 
அரங்கேறிய கோயில்‌ செல்வ நிலையிலுள்ள அ. அப்புராணப்‌ 
பிரதி ஒன்றுகூட விலைக்குக்‌ இடைக்காது. இந்நூலின்‌ புதிய 
பதிப்பு ஒன்றும்‌ விரைவில்‌ வெளிவரவேண்டும்‌. 

6. மேற்‌ கூறியபடி வாழையடி வாழையெனப்‌ 
பேரறிஞர்‌ பலர்‌ திருமயிலாப்பூரில்‌ சைவத்தை வளர்த்து வர்‌ 
அள்ளனர்‌. தலைமை யுசையில்‌ தஇிருமயிலையின்‌ சிறப்பையே 
மேன்மேலும்‌ விரித்துரைக்க வேட்கை மிக்கவனாயினும்‌, 
முக்கியமான பல பொருள்களைப்‌ பற்றிக்‌ கூறவேண்டிய த 


சைவர்‌ மாகாட்டுத்‌ தலைமையுரை 5 


அவசியமாகையால்‌ இவ்வளவில்‌ விடுகின்றேன்‌. சைவக்‌ குடும்‌ 
பத்திற்‌ பிறந்த ஒவ்வொருவரும்‌, பன்னிரண்டு திருமுறை 
களையும்‌ பதினான்கு சாத்திரங்களையும்‌ இடைவிடாது 
பயிலுதல்‌ வேண்டும்‌. இளமையிலேயே எனக்கு இப்பயிற்சி 
யைத்‌ தந்த எனத தந்தையாருக்கும்‌ தாய்வழிச்‌ சிறிய 
பாட்டனார்‌ நித்தியாநந்த முதலியாருக்கும்‌ நான்‌ பெரிஅம்‌ 
கடமைப்பட்டுள்ளேன்‌. மேற்கூறிய பாட்டனார்‌ சொற்பொழி 
வுப்‌ பயிற்சியையும்‌ எனக்குத்‌ தந்தார்‌. அற்பயிற்‌சி மட்டும்‌ 
போஅம்‌ என்றெண்ணுதல்‌ கூடாஅ. நாள்தோறும்‌ சைவ 
ஒழுக்கம்‌ நிறைந்த சமய வாழ்க்கை நடத்‌அதல்‌ வேண்டும்‌. 
நித்திரை விட்டெழுந்தவுடன்‌ அரை நிமிஷமாவஅ கடவுளைப்‌ 
போற்றவேண்டும்‌. பிறகு காலைக்‌ கடன்களை முடித்‌. நீராடிப்‌ 
பூசை செய்தல்‌ வேண்டும்‌. பிறகு இயன்ற அளவு இருமுறை 
களையும்‌, திருப்புகழ்‌, கந்தரனுபூதி, கந்தர்‌ கலிவெண்பா 
முதலிய அருள்‌ நூல்களையும்‌ பாராயணம்‌ செய்யவேண்டும்‌. 
முடிந்தால்‌ நாடோறும்‌, இயலாவிடில்‌ முக்கிய நாட்களில்‌ 
திருக்கோயில்‌ வழிபாடு செய்தல்வேண்டும்‌. என. தந்தை 
யார்‌ நாடோறும்‌ இருக்கபாவிச்சரத்தில்‌ அர்த்தஜாம பூசை 
தீபாராதனை தரிசிக்கும்‌ பழக்கமுடையவர்‌. சைவ வாழ்க்‌ 
கைக்கு இன்றியமையாதது புலால்‌ மறுத்தல்‌. எக்காரணத்‌ 
தாலும்‌ மரக்கறி யுணவைத்‌ தவிர புலால்‌ கலந்த உணவை 
உட்கொள்ளுதல்‌ கூடாது. இக்காலத்தில்‌ கில வைத்தியர்கள்‌ 
முட்டை புலால்‌ உணவல்ல வென்றெண்ணி, கோயாளிகட்கு 
அதைச்‌ சேர்த்துக்‌ கொள்ளச்‌ சொல்இன்றனர்‌. இத பெரும்‌ 
தவறு. புலால்‌ மறுத்தலால்‌ எத்தனை குணக்கேடுகள்‌ நீங்கும்‌, 
எத்தனை நன்மைகள்‌ விளையும்‌ என்பதைச்‌ சில நாட்களுக்கு 
முன்‌ சென்னைமாநகரில்‌ ஈடந்த (Vegetarian Congress) 
நிகழ்ச்சிகளிலும்‌ சொற்பொழிவுகளிலும்‌ காணலாம்‌. ஐசோப்‌ 
பியர்‌ அமெரிக்கர்‌ முதலியோரும்‌ இதிற்‌ கலந்கதகொண்டனர்‌. 
சைவ ஒழுக்கமுள்ள ஒருவர்‌ வாழ்க்கை நாட்டுக்கே எடுத்துக்‌ 
காட்டாக விளங்கும்‌. சைவத்தில்‌ பிறக்க மிக்க தவம்‌ செய்‌ 
இருக்கவேண்டும்‌. சிவஞான சித்தியாரில்‌. ££ ஈரர்பயில்‌ ?? 


6 சித்தாந்தம்‌ 


“வாழ்வெனும்‌?” எனத்‌ தொடங்கும்‌ செய்யுட்களில்‌ இதைச்‌ 
காணலாம்‌. 

7. சைவ சித்தாந்தத்தின்‌ அடிப்படை எல்லோரும்‌ 
நன்கறிந்த. அறிவு எனும்‌ அளவுகோலால்‌ மூன்று பொருள்‌ 
களின்‌ பாகுபாட்டை உணரலாம்‌. அறிவிக்காமலே அறிபவன்‌ 
பதி, அறிவித்தால்‌ அறிவது இன்றேல்‌ அறியாதஅ பசு, அறி 
வித்தாலும்‌ அறியாதது பாசம்‌. பதி பசு பாசம்‌ ஆய 
மூன்றும்‌ அநாதிநித்யப்‌ பொருள்கள்‌. பதியின்‌ அருளால்‌ பாசத்‌ 
திலிருந்து விடுபட்ட பசு, பதியின்‌ இருவடி சேர்ந்த அங்கு 
இன்பம்‌ அனுபவிக்கும்‌ உணர்ச்சியோடு இரண்டறக்‌ கலந்து 
அழியாமல்‌ என்றும்‌ இருக்கறது. பாசம்‌ அந்தப்‌ பசுவை. 
அடியோடு விட்டகன்ற போதிலும்‌, ஏனைய கோடிக்கணக்‌ 
கரன கட்டுண்ட ஆன்மாக்களோடு கலந்திருப்பதால்‌ அந்த 
பாசத்திற்கும்‌ அழிவில்லை. பதி பாச பசு இலக்கணம்‌, 
திருவடி. முத்திபெறும்‌ சாதனவகைகள்‌ முதலிய பலபொருள்‌ 
களைச்‌ சிவஞான சித்தியார்‌ விரிவாகக்‌ கூறுகின்றது. சித்தியார்‌ 
சுபக்கம்‌ பரபக்கம்‌ என்று இரு கூறுடைய அ. சுபக்கத்திற்கு 
ஆறு பேரறிஞர்கள்‌ உசை செய்துள்ளனர்‌. இவ்வறுவர்‌ உரை 
சுமார்‌ இருண்டுகட்குழுன்‌ சென்னையில்‌ அச்சிட்டு வெளியா 
யிற்று. சண்முகசுந்தர முதலியார்‌ என்ற பெரியார்‌ வெளி 
யிட்டனர்‌. மறு பதிப்பு வெளியிட சைவத்திரு மடங்கள்‌ 
விரைதல்‌ வேண்டும்‌. திருமுறைகளையும்‌ பதினான்கு சாத்திரங்‌ 
களின்‌ மூலத்தையும்‌ உரையையும்‌, சிவஞான பாடியத்தையும்‌, 
திருப்புகழ்‌ திருப்போரூர்‌ சந்கி திமுறை முதலிய அருள்‌ நூல்‌ 
களையும்‌ ஈமஅ சமாஜம்‌ அடக்கவிலைச்‌ சுத்தப்‌ பதிப்புக்களாக 
வெளியிட்டு வழிகாட்டியுள்ளஅ என்பதை நாம்‌ ஞாபகத்தில்‌ 
வைத்தல்‌ நலம்‌. 

8. சித்தாந்த சாத்திரங்களை மிக நன்றாகப்‌ பயிலுதல்‌ 
வேண்டும்‌. சாத்திர நட்பங்கள்‌ ஆயிரக்கணக்கானவை. 
இவைகளைச்‌ சரியான முறையில்‌ பாடமாகச்‌ சொல்லக்கூடிய 
ஆசீரியர்களின்‌ தொகை தற்போது விரல்‌ விட்டெண்ணலாம்‌ 
எனும்படி குறைந்துள்ளது. ஈம சமாஜம்‌ அவ்வப்போது 
கடத்தி வந்த கோடைக்கால வகுப்புக்கள்‌ ஒன்றில்‌, ** கண்‌ 


சைவர்‌ மாகாட்டுத்‌ தலைமையுரை ர 


இந்திரியம்‌ நின்று பற்றும்‌ கருவி யல்ல, சென்று பற்றும்‌ 
கருவி ?? என்று சிவஞான சுவாமிகள்‌ கூறுவதைத்‌ தழுவாது 
பாடம்‌ நடத்திய ஒருவர்‌ கலவரத்தை உண்டாக்கினார்‌. மற்‌ 
ரெரு கோடை வகுப்பில்‌ ஒரு சைவப்பெரியார்‌, பதினான்கு 
சாத்‌ தரங்களுள்‌ ஒன்றாகிய உண்மை விளக்கத்தில்‌ “ முத்தி 
தனில்‌ மூன்று முதலும்‌ ?” எனும்‌ பாடலில்‌ “£ இத்தை விளை 
வித்தல்‌ மலம்‌ ?” என்பதற்கு !!பெத்தான்மாக்களிடத்தில்‌ 
மறைப்புத்‌ தொழில்‌ செய்யும்‌ மலம்‌, முத்தியில்‌ விளக்கம்‌ 
செய்யும்‌ ?? என்று விபரீத உரை கூறினார்‌. இது தவறு, 
பெருத்தவறு. இத்தியார்‌ சுபக்கம்‌ 11:6-ம்‌ பாடல்‌ * நெல்லி 
னுக்குத்‌ தவிடுமிகள்‌ ?” எனத்‌ தொடங்கும்‌. இதற்கு உரை 
வகுத்த மாதவச்‌ சிவஞான யோகிகள்‌ £ அநாதியே உயிர்‌ 
களோடு சகசமாய்‌ நின்ற மும்மலங்களும்‌ முத்தி நிலைக்கண்‌ 
விண்டொழியும்‌ என்றே கொள்க. அண்டு விண்டொழியினும்‌ 
ஏனைப்‌ பெத்தரிடத்‌ துக்‌ காணப்படுதலால்‌ அவை நித்தப்‌ 
. பொருளாதற்கும்‌ இழுக்கில்லை ?? என்பதோடு, :! இத்தை 
விளைவித்தல்‌ மலம்‌”? என்பதை அறுபலத்தி ஏஅவாற்‌ கொள்க 
என்னும்‌ விளக்குறொர்‌. அஅபலத்தி ஏதுவென்பது ஒன்று 
இல்லாமையிலிருர்‌.து' அதன்‌ காரணமாகிய மற்றொன்று இல்லை 
யென்று ஊடிக்கும்‌ தர்க்கமுறை, உதாரணமாகக்‌ குளிர்‌ 
இன்மையிலிருந்‌ ௫. பனியின்மை, குளம்‌ வற்றி நீரின்மையி 
விருர்து மழையின்மை, புகையின்மையிலிருக்து ரெருப்‌ 
பின்மை முதலியவற்றை ஊ௫த்தல்‌ (லப்தி, உபலப்தி, அறு 
பலப்தி 8 படிகள்‌). நிழலின்‌ அருமை: வெயிலில்‌ நின்ற 
வனுக்கே தெரிதல்போல, மலத்தின்‌ வன்மையால்‌ கட்டுண்டு 
அன்புற்றவனுக்கே முத்தியின்பத்தின்‌ அருமை தெரியும்‌ 
என்ற பொருளில்‌ : இத்தை விளைவித்தல்‌ மலம்‌ ?' எனும்‌ 
சொற்றொடர்‌ நிற்கிற. ££ மாமலையாள்‌ மணவாளன்‌ மலர்க்‌ 
கழல்‌ வந்தடையும்‌ இவ்வாழ்வு பெறத்தரு சூலையினுக்‌ கெதிர்‌ 
செய்‌ குறை என்கொல்‌ எனத்‌ தொழுவார்‌ ?” என்று சூலை 
கோயினுக்கு நாவுக்கரசர்‌ வணக்கம்‌ செலுத்தியதை ரோக்குக. 

9. இதைப்‌ போலவே அத்அவிதம்‌ எனும்‌ சொல்லில்‌ 
“ீஅ?? என்பதற்குள்ள இன்மை அன்மை மறுதலை ஆகிய 


8 சித்தாந்தம்‌ 


மூன்று வகையான அர்த்தங்களுள்‌, ஏகான்ம வாதிகளும்‌ 
வைணவர்களும்‌ கூறும்‌ இன்மைப்‌ பொருளையும்‌ அவைதிகள்‌ 
கூறும்‌ மறுதலைப்‌ பொருளையும்‌ பூர்வபக்ஷம்‌ செய்து அன்‌ 
மைப்‌ பொருளே சைவ இத்தாந்திகள்‌ கூறும்‌ உண்மைப்‌ 
பொருள்‌ என மெய்கண்டார்‌ உபதேசிப்பதை உணர்தல்‌ 
வேண்டும்‌. “பொய்‌ கண்டார்‌ காணாப்‌ புனிதமெனும்‌ 
அத்துவித மெய்‌ கண்ட நாதனருள்‌ மேவுநாள்‌ எந்நாளோ ? 

என்று தாயுமான சுவாமிகளும்‌ இதைப்‌ புகழ்னெறார்‌. 
ஆணவம்‌ ஆன்மாவின்‌ இயற்கைக்‌ குற்றம்‌ அல்ல, அநாதி 
சேர்க்கைப்‌ பொருள்‌ என்பதன்‌ உட்கருத்தை அறிதல்‌ 
வேண்டும்‌. இயற்கை மானா. களாப்‌ பழத்தின்‌ கறுப்பும்‌ 
கொக்கின்‌ வெண்மையும்‌ செம்பருத்தி மலரின்‌ சிவப்பும்‌ 
மாறா தவைபோல. அகா திகாலமாக உயிரோடு ஆணவம்‌ சேர்ந்‌ 
இருப்பினும்‌ கடவுளருளால்‌ ௮௮ அடியோடு ஒழிந்துவிடும்‌. 
ஆகையால்‌ அதை அநாதி சேர்க்கை என்பர்‌. இத்தாந்திகள்‌ 
இங்கு ஆணவத்தைச்‌ சேர்த்தது யார்‌ என்பதற்குத்தெரியா அ 
என்று விடை சமல்‌ சா.அரியமாகச்‌ சொல்வதைக்‌ காண்க, 
| கடவுள்‌ கருணேயுடையவர்‌, ஆனமாக்களுக்குத்‌ திய மலத்‌ 
தைச்‌ சேர்க்கமாட்டார்‌. உயிர்‌ திங்குள்ள மலத்தைச்‌ சேர்க்‌ 
காது, மலம்‌ ஜடப்பொருளாகையால்‌ ஒன்றைச்‌ சேரும்‌ ஆற்ற 
லத்த. ஆனை ஆன்மாவோடு மலம்‌ சேர்ந்திருப்பதைப்‌ பார்க்‌ 
கிறோம்‌. ஆகையால்‌ அ௮ அநாதி சேர்க்கைப்‌ பொருள்‌ ?? 

என்று கூறுவர்‌. ஆணவத்திற்கு மூலமலம்‌ என்னு பெயர்‌. 
அதைப்‌ போக்குதற்குக்‌ கடவுள்‌ கன்ம மலம்‌ மாயாமலம்‌ 
ஆய இரண்டைச்‌ சேர்க்கிறார்‌. வண்ணான்‌ அழுக்குத்‌ தணி 
யிலுள்ள அழை ஓழித்தற்கு உவர்மண்‌ சாணம்‌ முதலிய 
அழுக்குகளைச்‌ 2 'சர்த்து சலவை செய்து அழுக்கைப்‌ போக்‌: கு 
கிறான்‌ என்ற உவமையின்‌ அழகைக்‌ காண்க. கன்மங்கள்‌ 
தாமே ஆன்மாவை அடையும்‌, அதற்கொரு கடவுள்‌ வேண்‌ 
டாம்‌ என்பர்‌ சில சமயவாதிகள்‌. சித்தாந்திகள்‌ இதை ஓப்புக்‌ 
கொள்வதில்லை. கன்மங்களே மூன்று வகையாகப்‌ பிரித்து 
சஞ்சிதம்‌ பிராப்தம்‌ ஆகாமியம்‌ (பழவினை நிகழ்வினை மேல்‌ 
வினை) என்பவற்றுள்‌, கருணை மிகுதியால்‌ கடவுள்‌ ஒரு சிறிய 


சைவர்‌ மாநாட்டுத்‌ தலைமையுரை 9 


அளவையே இப்பிறவியில்‌ அகர்தற்குத்‌ தருகிறார்‌. கன்‌ 
முனைப்பற்ற வாழ்க்கையால்‌ பிராப்தம்‌ ஒழியும்‌. தீவினை 
வருங்கால்‌ திமைசெய்தவனுக்கு ஒன்றுக்குப்‌ பத்தாகப்‌ பதில்‌ 
திமை செய்வதை ஒழிக்கவேண்டும்‌. “£ ஞானாமிர்தம்‌ 2” எனும்‌ 
அரிய சாத்திர நூலாசிரியர்‌ ஒரு அழகான உவமை கூறதிறோர்‌. 
ஒருவன்‌ ஒரு நாய்‌ மேல்‌ கல்லை யெறிரறன்‌. நாய்‌ கல்லை 
விட்டு விட்டு எறிந்தவன்மேல்‌ பாய்கிறஅ. நாயுக்குள்ள இந்த 
அறிவுகூட மக்களுக்கில்லை. ஈமது பழவினையால்‌ அல்லவா 
இந்த திமை வந்தத. இமை கல்லைப்போல, பழவினை எறிந்த 
வனைப்போல என்றெண்ணினால்‌ மேல்வினை நிகழாத. எல்‌ 
லாம்‌ கடவுள்‌ வகுத்த திட்டம்‌ என்னு மன அமைதி பெறல்‌ 
வேண்டும்‌. இன்னா செய்காசை ஒறுத்தல்‌ அவர்நாண நன்ன 
யம்‌ செய்‌.அவிடல்‌ ?' என மேலும்‌ ஒரு படி செல்கிற திருச்‌ 
குறள்‌. மகேந்திரவர்ம பல்லவன்‌ செய்த கொடுமைகளை யெல்‌ 
லாம்‌ அப்பர்‌ அடியோடு மறந்‌அவிட்டார்‌. அவன்‌ தம்‌ இருவடி. 
யில்‌ விழுந்‌ து மன்னிப்புக்‌ கோரியபோது அவன்‌ தீமையொன்‌ 
அம்‌ செய்யவில்லை யென்றே அவனை மன்னிக்றொர்‌. கடவுள்‌ 
அருள்‌ நோக்கால்‌ எல்லா வினைகளையும்‌ வெல்லலாம்‌. 

10. இருக்கோயில்‌ வழிபாடு ஒரு சைவன்‌ கடமைகளுள்‌ 
ஒன்றென மேலே கூறினேன்‌. ௮௮ மிக மிக அவசியம்‌ 
என்பதை மெய்கண்டார்‌ இறுதிச்‌: சூத்திரத்தில்‌ உபதேசிக்‌ 
கிறார்‌, '£ மாலறநேயம்‌ மலிந்தவர்‌ வேடமும்‌ அலயந்தானும்‌ 
அமன்‌எனதஜ்‌ தொழுமே?” என்பதை நோக்குக. இருக்கோயில்‌ 
வழிபாட்டினால்‌ சைவர்கள்‌ அடையும்‌ பலன்‌ மிக மிகப்‌ பெரிது. 
திருக்கோயிலின்‌ அமைப்பு மனித உடம்பைப்‌ போன்றது. 
: காயமே கோயிலாகக்‌ கடிமனம்‌ அடிமையாக... மனமணி 
இலிங்கமாக ?? அப்பர்‌ தேவாசம்‌ (4897) முதலிய பற்பல 
குறிப்புக்கள்‌ உண்டு. ££ மறவாமை யானமைத்த மனக்கோயி 
அள்ளிருத்தி... ... அர்ச்சனை செய்வார்‌ ?? எனும்‌ வாயிலார்‌ 
நாயனார்‌. அகப்‌ பூசைச்‌ சிறப்பு திருமயிலையில்‌ நிகழ்ந்தது. 
சரியை கிரியை யோகம்‌ ஞானம்‌ எனும்‌ நான்கு படிகளில்‌ 
முறையே நிற்றெ எல்லா ஆன்மாக்களுக்கும்‌ கோயில்‌ வழிபாடு 
எவ்வாறு ஈன்மை தருறெதெனும்‌ தத்துவத்தை, சித்தி 


10 சித்தாந்தம்‌ 


யார்‌ 12-ம்‌ சூத்திரத்திலுள்ள :: திருக்கோயில்‌ உள்ளிருக்கும்‌ 
இருமேனி தன்னைச்‌ சிவன்‌ எனவே கண்டவர்க்குச்‌ சிவன்‌ 
உறைவன்‌ அங்கே ?? எனும்‌ பாடல்‌ விளக்குகின்ற... 
சிவஞானம்‌ மிக்கவர்களும்‌ ஆலய வழிபாடு செய்‌ தல்வேண்டும்‌. 
&ீழ்ப்படிகளிலுள்‌ எவர்கட்கே ஆலய வழிபாடு தேவையென்று 
நினைப்பஅ பெரும்‌ பாவம்‌. இலர்‌ ௮கம்பாவத்தோடு :: எங்க 
ளுக்குக்‌ கோயில்‌ வழிபாடு வேண்டாம்‌, அதற்கு மேலான 
நிலையிலுள்ளோம்‌ ?? என்னு பிதற்றுவர்‌. சமய குரவர்‌ நால்‌ 
வரை விடச்‌ சிறந்த ஞானிகள்‌ சைவத்தில்‌ இலர்‌. அவர்கள்‌ 
தமிழ்காடு முழுமையும்‌ பற்பல தலங்கட்குச்‌ சென்று தரிசித்த 
ஆரந்த பரவச நிலையில்‌ பதிகங்களை அருளிச்‌ செய்தார்கள்‌. 
சமாஜ இண்டு விழாக்களின்‌ அங்கமாகத்‌ இருக்கோயில்‌ 
வழிபாட்டை நாம்‌ கொண்டுள்ளோம்‌. 

11. கோயிலில்‌ உள்ள திருவுருவங்கள்‌ எல்லாம்‌ தத்துவம்‌ 
நிறைந்தவை. விநாயகர்‌ முருகர்‌ உருவ நட்பங்களை இவ்‌ 
வாண்டில்‌ வெளிவந்த ஞானியார்‌ நினைவு மலர்க்‌ -கட்டுரைகளிற்‌ 
காணலாம்‌. கூத்தப்பிரான்‌ உருவில்‌ ஐந்தெழுத்‌.அம்ஜந்தொழில்‌ 
களும்‌ அமைந்துள்ளன. சிவலிங்கத்தின்‌ தத்‌ அவச்‌ சிறப்பை 
சத்தியும்‌ சிவமுமாய தன்மை இவ்வுலகம்‌ எல்லாம்‌... பீட 
லிங்கத்தின்‌ இயல்பும்‌ ஓரார்‌ ?? (சித்தியார்‌ 1-69) எனும்‌ 
பாடலிற்‌ காண்க. இதை யறியாத மூடர்கள்‌ சிவலிங்கம்‌ 
ஆண்‌ பெண்‌ புணர்ச்சியின்‌ வடிவம்‌ (Phallic symbol) 
என்ற பிதற்றுவர்‌. இவ்வாறே சோமாஸ்கந்தர்‌ "இருவுருவில்‌ 
இடப்பாகத்தள்ள அம்மை கூத்தியார்‌ - என்றும்‌, தனியே 
வருகிற அம்மை ஒதுக்கப்பட்ட மனைவியென்றும்‌ உளறுவர்‌. 
இவ்வாறே முருகப்பிரான்‌ சக்திகளுள்‌ ஒன்று கூத்தி மற்‌ 
ரென்‌ மனைவி என்பர்‌. காரைக்காலம்மை 68 பிள்ளைகளைப்‌ 
பெற்றும்‌ திருப்தி பெறாஅ மேலும்‌ ஒரு பிள்ளைக்காகத்‌ தவண்‌ 
கடக்கிமுர்‌ என்பர்‌. பழைய காலத்தில்‌ உத்ஸவங்களின்‌ 
அங்கமாகப்‌ பட்டிமண்டபங்களின்‌ மீதேறி அறிஞர்கள்‌ 
சமயச்‌ சொற்பொழிவுகளை நிகழ்த்தினர்‌. மணிமேகலை விழா 
அறை காதை 60, 61-ம்‌ அடிகளில்‌ 4: ஓட்டிய சமயத்‌ அனறு 
பொருள்‌ வாதிகள்‌ பட்டி.மண்டபத்துப்‌ பரங்கறிந்‌ தேறுமின்‌?? 


சைவர்‌ மாநாட்டுத்‌ தலைமையுரை 1 


எனவரும்‌ குறிப்பைக்‌ காண்க. வாதஷவூடிகள்‌ திருவாக்கலும்‌. 
பட்டிமண்டபம்‌ பற்றிய குறிப்பு வருகின்ற. 

12. திருக்கோயில்‌ வழிபாட்டில்‌ பலர்‌ பலபல தவறுகள்‌ 
செய்கின்றனர்‌. கோயிலை ஊர்‌ வம்புகள்‌ பேசுவதற்கு ஒரு. 
சந்திப்பிடமாகக்‌ கொள்வோர்‌ இலர்‌. கபாலிச்சரத்தில்‌ வாயி' 
லார்‌ நாயனார்‌ கோயிலுக்‌ கெதிரில்‌ நாலுகால்‌ மண்டபம்‌ 
ஒன்றுளஅ. இதில்‌ நாடோறும்‌ ““வம்பர்‌ மகா சபை? கூடும்‌. 
கோயில்‌ வதிபாட்டிற்குச்‌ சிறிதும்‌ சம்பந்த மில்லாத விண்‌ 
பேச்சு மணிக்கணக்கில்‌ நடக்கும்‌. வெற்றிலை பாக்கு மென்று 
எச்சில்‌ உமிழ்தல்‌, சிறுநீர்‌ கழித்தல்‌, குழந்தைகளை மலஸங்‌ 
கழிக்க விடுதல்‌ முதலிய பாவங்களைக்‌ கண்கூடாகக்‌ காண 
லாம்‌. பக்தி மேலிட்டினால்‌ வரும்‌ பாவங்களும்‌ உண்டு. 

அதிகமான கற்பூரத்தை எற்றி வைத்தமையால்‌ சூடு தாங்கா 
மல்‌ நந்தி உருவத்தில்‌ வெடிப்பு ஏற்பட்டதை ஒரு கோயிலிற்‌ 
காணலாம்‌. சண்டேசுவரர்‌ செவிடர்‌ என்று எண்ணி, அவரவர்‌ 
கள்‌ அணிகளில்‌ ஒரு இரி.நாலை யெடுத்து அவர்‌ மீதெறிற்து 
காஅகேட்கச்செய்வதெனும்‌ மூட்ப்பழக்கத்தையும்‌ காணலாம்‌. 
சிவயோகத்‌ தமர்ந்த தொண்டர்க்கு நாயகமாதிய அவரிடம்‌ 
சிவாலய தரிசன பலனை அர்ப்பணம்‌ செய்தற்காகவே ஒருவர்‌ 
காதிலும்‌ கேளாதபடி ஒரு கைவிலைத்‌ தட்டி யெழுப்பும்முறை: 
இவ்வாறு பாவச்‌ செயலாக மரம பப சிவலிங்க மூர்த்‌ 
திக்கும்‌ நந்திக்கும்‌ குறுக்கே போதல்‌ தவறு என்பதை 
ஆயிரத்தில்‌ ஒருவர்கூட அறிவதில்லை. ஆன்ம தரிசனத்தின்‌ 
பிறகே சிவதரிசனம்‌ எனும்‌ சித்தாந்த நட்பத்திற்கேற்ப 
முதலில்‌ நந்தியைத்‌ தரிசித்த பிறகே உட்சென்று வெதரிசனம்‌ 
செய்தல்‌ வேண்டும்‌. தீபாராதனை சமயத்தில்‌ பிறரை மறைத்த 
சந்நிதியின்‌ குறுக்கலும்‌ படிகள்‌ மேலும்‌ நின்று பாவம்‌ செய்‌: 
வோர்‌ பலர்‌. சற்லை அதிகாரிகள்‌ சுவாமி தரிசன த்திற்கு வரும்‌ 
போது நூற்றுக்கணக்கான பக்தர்களைத்‌ தடைப்படுத்தியும்‌ 
வெளியே தள்ளியும்‌ பாவம்‌ செய்கிற கோயிலதிகாரிகள்‌ பலர்‌. 
அற்ப காரணங்களை முன்னிட்டு தர்மகர்த்தர்களுக்குள்‌ பிளவு 
ஏற்படுதலும்‌ அரசாங்கம்‌ நியமிக்கும்‌ இறைபணியாளர்கள்‌ 
கட்சியில்‌ ஒரு பக்கம்‌ சார்தலும்‌ சர்கேடுகிகழ்தலும்‌ உண்டு. 


12 சித்தாந்தம்‌ 


இவைகளெல்லாம்‌ வெறுக்கத்‌ தக்கவை, விரைவில்‌ ஓழித்தற்‌ 
குரியவை. சில கோயில்களில்‌ நெருக்கடி. கேரத்தில்‌ அர்ச்சனை 
பேரளவில்‌ நடப்பதைப்‌ பார்த்தால்‌ அர்ச்சனை செய்யாது, 
வெறும்‌ தரிசனம்‌ மட்டுமே செய்தல்‌ ஈலம்‌ எனத்‌ தோன்றும்‌. 

18. கோயில்‌ வழிபாட்டில்‌ இறைவன்‌ சந்கிதியில்‌ ஜாதி 
குலம்‌ முதலிய வேறுபாடுகள்‌ கிடையாது. ஆகமப்‌ பிர 
மாணங்கள்‌ சிலவற்றைக்‌ காட்டி, இந்த வருணத்தினர்‌ இந்த 
இந்த இடத்தில்‌ நின்றுதான்‌ தரிசிக்க வேண்டும்‌ என்ற 
நிபந்தனை சிவாலயங்களில்‌ உண்டு. விஷ்ணு கோயில்களில்‌ 
மூலஸ்தான மூர்த்தியின்‌ கர்ப்பக்ரஹம்‌ வரையில்‌ எல்லா 
ஜாதியினரும்‌ சென்று தரிசிக்கும்‌ உரிமை யுண்டு, பழைய 
காலத்தில்‌ இவ்வச இ சிவாலயங்களிலும்‌ இருந்தது. வடநாட்‌ 
டுத்‌ தலங்களிலும்‌, கோகர்ணம்‌ ஸ்ரீசைலம்‌ ஆய பாடல்‌ 
பெற்ற தலங்கள்‌ இரண்டிலும்‌ நாமே மூலஸ்தான மூர்த்தி 
யைத்‌ தொட்டு, அபிஷேகம்‌ அலங்காரம்‌ அர்ச்சனை முதலியன 
செய்யும்‌ உரிமை இன்றைக்கும்‌ உண்டு. இந்த முறை தமிழ்‌ 
நாட்டுச்‌ சிவாலயங்களில்‌ மீண்டும்‌ வருதல்‌ ஈலம்‌. இறை 
யருளும்‌ அரசாங்கமும்‌ துணைசெய்க. 

14. திருவிழாக்களின்‌ சிறப்பைக்‌ குறைத்து வசவு 
செலவு திட்டத்தில்‌ மிச்சம்‌ காணவேண்டும்‌ என்று லெ அதி 
காரிகள்‌ நினைப்பஅண்டு. -இத பெரிய தவறு. திருவிழாக்கள்‌ 
சிறப்பாக ஈடப்பதால்தான்‌ பல்லாயிரக்கணக்கான மக்கள்‌ 
பெரிய விருப்பத்தோடு இரண்டு வருறொர்கள்‌.. மேல்நாட்டினர்‌ 
இருவிழாக்களால்‌ சமயம்‌ தாழ்ந்த மக்கள்‌ நிலையளவிற்கு 
இறங்கி வந்து நற்பயன்‌ தருறெது என்று ஆராய்ந்துள்ளனர்‌. 
தஇருஞானசம்பரந்கர்‌ இருமயிலையில்‌ நடந்த இருவிழாக்களையே' 
வரிசையாகப்‌ பூம்பாவைத்‌ திருப்பதிகத்தில்‌ ஐ.தூன்னார்‌. சமய 

வர்‌ நால்வருக்கும்‌ திருவிழாக்களில்‌ அதிக ஈடுபாடிருந்தஅ. 

ருவாரூரில்‌ ஈடந்த ஆதிசை விழாவின்‌ சிறப்பை அப்பர்‌ 
ஸ்வாமிகள்‌ :! முத்துவிதானம்‌ ?” எனத்‌ தொடங்கும்‌ பதிகத்‌ 
தில்‌ விவரிக்கிறார்‌. இதைக்‌ கேட்ட சம்பந்தர்‌ உடனே 
இருவாளூர்‌ செல்கிறார்‌. பற்பல பதிகங்களில்‌ திருவிழாக்கள்‌ 
பற்றிய குறிப்புக்கள்‌ தேவாரத்தில்‌ நிரம்பவுள்ளன, வெள்ளி 


சைவர்‌ மாநாட்டுத்‌ தலைமையுரை 18 


வாகனங்களின்மேல்‌ இறைவன்‌ வருவஅ கண்கொள்ளாத 
காட்சியாகும்‌. மயிலையில்‌ வெள்ளி அதிகாரநந்‌தி இடபம்‌ 
விமானம்‌ ஆகிய மூன்று நாட்களில்‌ ஆயிரக்கணக்கானவர்கள்‌ 
தரிசிக்க வருகின்றனர்‌. காஞ்சிபுரத்தில்‌ வெள்ளி ரதம்‌ மாவடி 
சேவை பிரசித்தம்‌. வேறு பற்பல தலங்களில்‌ வெள்ளி சதம்‌ 
தங்க சதம்‌ முதலிய விழாக்களும்‌ சிறப்புடையன. திருவிழாக்‌ 
களின்‌ தத்‌.துவங்களைப்பற்றி ஞானியார்‌ நினைவு மலர்க்‌ 
கட்டுசைகள்‌ சிலவற்றில்‌ காணலாம்‌. விடையூரும்‌ விமலன்‌, 
தேரூர்ந்த இரிபுசாந்ககன்‌ முதலிய கட்டுரைகள்‌ பார்க்க. 
1 இருவிழாவின்‌ அர்த்தம்‌?” என்று நான்‌ பல ஆண்டுகட்கு 
முன்‌ எழுதிய கட்டுரையில்‌ திருக்கொடியேற்றம்‌ முதல்‌ கொடி 
யிறக்கம்‌ வரையில்‌ ஐந்தொழில்‌ தத்துவக்‌ குறிப்புக்கள்‌ 
வருவதைக்‌ காணலாம்‌. கடவுளுக்குமா கலியாணம்‌ என்று 
அறிவிலிகள்‌ குறை கூறுவர்‌. இதிலுள்ள உண்மைகளைத்‌ 
இருச்சாழல்‌ எனும்‌ திருவாசகப்‌ பாடல்களிலும்‌, “£ போயர்‌ 
யிருக்‌தஅயிர்க்குப்‌ போகத்தைப்‌ புரிதல்‌ ஓரார்‌?” எனவரும்‌ 
சிவஞான இித்தியார்‌ செய்யுளிலும்‌ காண்க. விரித்‌ அசைத்தால்‌ 
மிகமிகப்‌ பெருகும்‌. 

15. நால்வர்‌ பெருமக்கள்‌ நிகழ்த்திய அற்புதங்களைச்‌ 
சிலர்‌ ஈம்புவதில்லை. தன்முனைப்பால்‌ அவர்கள்‌ ஓர்‌ அற்புதமும்‌ 
செய்யவில்லை. கடவுளை விண்ணப்பிக்கக்‌ கடவுள்‌ அருளே 
அர்த அற்புதங்களுக்குக்‌ காரணமாயிருந்தது என்று அறிதல்‌ 
வேண்டும்‌. எலும்பைப்‌ பெண்‌ அக்கிய அற்புதம்‌ நிகழ்ந்த 
தலம்‌ திருமயிலாப்பூர்‌. எலும்பு சேமிக்கப்‌ பெற்ற கலத்தை 
இறைவன்‌ சந்நிதிக்கு நேராகப்‌ புறவாயிலுக்கு அருகில்‌ 
வைக்கச்‌ செய்அ, பாசுரம்தோறும்‌ இவ்விழுரக்களைக்‌ காணாமல்‌ 
போய்‌ விட்டாயே என்று பூம்பாவையை விளிப்பதாசப்‌ பதிகம்‌ 
செல்கின்றது. இப்பதிகத்தின்‌ உட்கருத்தைச்‌ சேக்கிழார்‌ 
பெருமான்‌ மிக அழகாக, 


 மண்ணினிற்‌ பிறர்‌தார்‌ பெறும்‌ பயன்மதி சூடும்‌ 
அண்ணலார்‌ அடியார்‌ சமை அமுது செய்வித்தல்‌ 
கண்ணினால்‌ அவர்‌ ஈல்விழாப்‌ பொலிவு கண்டார்‌சல்‌ 
உண்மையாம்‌ எனின்‌ உலகர்முன்‌ வருகென உரைப்பார்‌.?? 


34 சித்தாந்தம்‌ 


பாசுரத்தில்‌ உள்ள வாக்கமுதம்‌ இறையருளால்‌ (இருந்த 
எ௮ம்புகளோடு) மறைந்த ஆறு தாஅக்களையும்‌ ஒன்று சேர்த்‌ 
அப்‌ பூம்பாவையாக்கிற்று, அங்கம்பூம்பாவை அயிற்.று... 
எல்லாவற்றிலும்‌ பெரிய அற்புதம்‌ வெசேசச்‌ செட்டியார்‌ 
'வேண்டுகோளுச்‌ ணெங்காஅ, அங்கம்‌ பூம்பாவையைத்‌ 
இருமணம்‌ செய்ய மறுத்தமை. பிரமதேவன்‌ சிறுமையும்‌ 
சம்பந்தர்‌ பெருமையும்‌ வெளிப்படச்‌ சேக்கிழார்‌ கூறுகிறார்‌. 
அங்கம்பூம்பாவையின்‌ பே சழகைக்‌ கண்ட சம்பந்தர்‌ “கண்ணு 
தல்‌ கருணைவெள்ளம்‌ ஆயிசமுகத்தாற்‌ கண்டார்‌ ??, தனது 
பாசுசத்தால்‌ எலும்பு பெண்ணாயிற்று என்று ஒரு க்ஷணம்‌ 
கூட நினைக்கவில்லை. சுந்தாமூர்த்திகளும்‌ , “6 கரைக்கால்‌ 
முதலை பிள்ளேதாச்‌ சொல்லு காலனையே ?? என்று இறை 
யருளையே நாடுகிறார்‌. ஏனைய அற்புதங்கள்‌ இவ்வாறே 
நிகழ்ந்தன. கடவுள்‌ அருளாற்றலில்‌ நம்பிக்கை இல்லாத 
வர்களே அற்புதங்களை இகழ்வர்‌. எல்லாச்‌ சமயங்களிலும்‌ 
பற்பல அற்புதங்கள்‌ நிகழ்ந்த வரலாற்றைப்‌ புறப்புறச்‌ சமயங்‌ 
களின்‌ விரிவான சரித்திரங்களிற்‌ காணலாம்‌. அற்புதங்கள்‌ 
சைவத்திலும்‌ வைணவத்திலும்‌ நிரம்ப வுண்டு. 

16. தலைமையுரை என்று தொடங்க எங்கெங்கோ சென்‌ 
தேன்‌. முதலில்‌ நான்‌ சொல்லியபடி இவ்வுசையில்‌ பற்பல 
வழுக்களும்‌ மாறுபட்ட கரு்‌.தூக்களும்‌ இருக்கும்‌--இவை 
களையும்‌ கான்‌ நெடுநேரம்‌ பேசியதையும்‌ பொறுத்தருள 
வேண்டுகிறேன்‌. 


ஆறிரு தடக்தோள்‌ வாழ்க அறுமுகம்‌ வாழ்க வெற்பைக்‌ 
கூறுசெய்‌ சஷிவேல்‌ வாழ்க குக்குடம்‌ வாழ்க செவ்வேள்‌ 
ஏறிய மஞ்ஞை வாழ்க யானை சன்‌ அணங்கு வாழ்க 
மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க £ர்‌அடியா ரெல்லாம்‌. 


சென்னா டுடைய வனே போற்றி 
என்னாட்‌ டவர்க்கும்‌ இறைவா போற்றி. 


3 


ட 
சிவமயம்‌ 


திருமயிலாப்பூரில்‌, சைவ சித்தாந்த மகா சமாஜத்தின்‌ 
2-ம்‌ ஆண்டு விழாவில்‌ 
சமிழ்காட்டுச்‌ தறாமகர்த்தர்கள்‌ சங்கத்‌ தலைவரும்‌, 
சென்னமல்லேசுரர்‌, சென்னகேசவப்‌ பெருமாள்‌ 
தேவஸ்தானங்களின்‌ பரம்பரை சர்மகர்த்தறாம்‌, 
மணலி முதலியார்கள்‌ அறநிலையங்களின்‌ பரம்பரை தர்மகர்த்தறாம்‌ 
ஆயெ 
உயர்திரு. மணலி. 
இராமகிருஷ்ண முதலியார்‌, பி.ஏ., அவர்கள்‌ 
27—12-—19577-ல்‌ நிகழ்த்திய 


சைவ இளைஞர்‌ மாநாட்டுத்‌ 
திறப்புைர 
பெரியோர்களே ! தாய்மார்களே ! சகோதரர்களே ! 


இம்‌ மகாகாட்டில்‌ திறப்புசை நிகழ்த்‌ அம்படி. ஏற்படுத்‌ 
இய சைவ இத்தாந்த மகா சமாஜத்திற்கு எனது ஈன்றி 
உரித்தாகுக. சைவத்திற்கும்‌, இளைஞர்கட்கும்‌ நெருங்யெ 
தொடர்புண்டு. தேவாரம்‌ பாடியோர்களுள்‌ திருஞான 
சம்பந்தரும்‌, ப்ர தி சுவாமிகளும்‌ இளைஞர்களே, சாஸ்‌ 
இரங்கல்‌ அருளியவர்களுள்‌ மெய்கண்டாரும்‌ இளைஞரே, 
கந்தர்‌ கலிவெண்பா, குமாகுருபச சுவாமிகளால்‌ 5-ம்‌ வயதில்‌ 
அருளப்பெற்றதே. அறுபத்து மூன்று நாயன்மார்களுக்குள்‌ 


16 சித்தாந்தம்‌ 


சண்டேசுவசர்‌, கண்ணப்பர்‌ முதலியோரும்‌ இளைஞர்களே. 
வைஷ்ணவ சமயத்திலும்‌ ௮ண்டாள்‌, . ஈம்மாழ்வார்‌ முதலிய 
வர்களும்‌ இளைஞர்களே. வேறு பல சமயங்களிலும்‌ இளைஞர்‌ 
களுக்குப்‌ பெரிய தொடர்பு காணப்படுகின்ற. 


2. மிகப்பழைய காலத்தில்‌ இருந்த நாகரிகச்‌ சின்னம்‌ 
கள்‌ புதைபொருள்‌ ஆராய்ச்சியில்‌ காணப்படுகின்றன. இலட்‌ 
சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்‌ குகைகளில்‌ புதைக்‌ 
கப்பட்ட மனித உருவங்களோடு அவர்கள்‌ உபயோ௫த்த 
ஆயுதங்கள்‌ உணவுக்‌ கலங்கள்‌, உணவுப்‌ பொருள்கள்‌ முதலி 
யனவும்‌ காணப்படுகின்றன. இதிலிருந்து இறந்தவர்கள்‌ 
உடம்பு சாகிறதே ஓழிய உயிர்‌ நிலைத்திருக்கிறதென்ற ஈம்பிக்‌ 
கையும்‌ அதற்குத்‌ தேவையான பொருள்களும்‌ புதைக்கப்‌ 
படும்‌ முறையும்‌ காணப்படுகின்றன. அந்தப்‌ புராதன காலத்தி 
லேயே உடல்‌ வேறு, உயிர்‌ வேறு என்ற சமய உணர்ச்சி 
அரும்புகிறதைக்‌ காணலாம்‌. 

மொஹஞ்சதாரோ, ஹாரப்பா என்ற இடங்களில்‌ அகழ்க்‌ 
தெடுக்கப்பட்ட பொருள்களில்‌ சிவலிங்கம்‌, அம்பிகை, 
நடராசர்‌, தக்ஷ்ணாமூர்த்தி முதலிய உருவங்களும்‌, வாஹனங்‌ 
கள்‌ பற்றிய குறிப்புக்களும்‌, கோயில்‌ குளம்‌ முதலியவற்றின்‌ 
அறிகுறிகளும்‌ காணக்கிடக்கன்றன. இவைகளெல்லாம்‌ சரித்‌ 
தி காலத்திற்குப்‌ பல நூற்றாண்டுகள்‌ முற்பட்டவை. 
இதிலிருந்தும்‌ மக்கள்‌ நாகரிகம்‌ முதன்முதல்‌ தோன்றிய 
இளமைக்‌ காலத்திலேயே கடவுள்‌ உணர்ச்சி இருந்தது என்‌ 
பதை அறியலாம்‌. 

3. இளமைப்‌ பருவம்‌ தெய்வீக உணர்ச்சி மிக்கது. 
வயது அதிகமாக ஆக ஆக உலகத்திலுள்ள பொய்‌, சூத, 
ஏமாற்றம்‌, காமம்‌, கவலை முதலியன மக்கள்‌ வாழ்வில்‌ எல்‌ 
லாப்‌ புறங்களிலும்‌ சூழ்ந்து தொல்லையை விளைவிக்கின்றன. 
இளமைப்‌ பருவத்தில்‌ அழுத்தம்‌ திருத்தமான சமய உணர்ச்‌ 
சியும்‌, சமய ஒழுக்கமும்‌ இருந்தாலன்றி மக்களுக்கு இன்பம்‌ 
குறைந்து அன்பமே பெருகும்‌ நிலை ஏற்படுசன்ற.௮. ஆகை 
யால்‌ சமய உணர்ச்சியிலும்‌ கடவுள்‌ நம்பிக்கையிலும்‌ அழுத்த 


சைவ இளைஞர்‌ மாநாட்டுத்‌ திறப்புரை 17 


மான பற்று வருவதற்கு இளமையே தக்க பருவம்‌ கும்‌. 
தாய்‌ தற்தையர்களே மக்களுக்கு இவற்றை ஊட்டுகன்ற 
குருமார்கள்‌ ஆவர்‌. இதனாலேயே தமிழர்‌ நாகரிகத்தில்‌ தாய்‌ 
தந்தையர்கட்கு “£ இருமுஅ குரவர்‌ ?” என்ற பெயர்‌ ஏற்பட்‌ 
௨. கடவுள்‌ உருவங்களுக்குள்‌ மிக வசீகரமான அம்‌ 
இளமை தவழ்வஅம்‌ சைவத்தில்‌ முருகன்‌, வைணவத்தில்‌ 
இருஷ்ணன்‌ உருவங்களே. இவர்களைப்‌ பற்றி விரிவாக 
இயற்றப்பட்ட _நால்களுக்கே பிள்ளைத்தமிழ்‌ என்ற பெயரும்‌ 
சூட்டப்பட்டது. பிள்ளைக்கமிழ்‌ நூல்களைப்‌ பயிலும்‌ 
போதும்‌, பாடல்களைப்‌ பாடும்போதும்‌ குழந்தைக்‌ கடவுளின்‌ 
உருவம்‌ ஈமது கண்முன்‌ தாண்டவம்‌ புரிகின்றது. மேல்‌ 
நாட்டு அறிஞர்களும்‌ குழந்தைக்‌ கடவுளையே பாசாட்டுகின்‌ 
னர்‌. உருவ வழிபாடுள்ள இறிஸ்‌ சவ ஆலயங்களில்‌ ஏச 
இறிஸ்‌ அவை குழந்தையாகத்‌ தாங்குன்ற மேரி அம்மையின்‌ 
ருவுருவமே வணங்கப்படுகின்றஅ. 

4. இணி இளைஞர்கள்‌ சமயத்‌ அறையில்‌ செய்யவேண்‌ 
டிய சில பணிகளைப்பற்றி இரண்டொரு வார்த்தை சொல்ல 
விரும்புகிறேன்‌. இப்பொழுது நமது பாமதநாட்டில்‌ பேசு 
இன்ற எல்லாரும்‌ இந்நாட்டின்‌ எதிர்கால வாழ்க்கை இளைஞர்‌ 
களிடமே உள்ளஅ என்று சொல்வதைத்‌ தினசரிப்‌ பத்திரிகை 
களில்‌ காணலாம்‌. இதற்காகவே A. 0. 0., N.C. 0. முத 
லிய அணிவகுப்புகளும்‌, சாரணர்‌ (C01) படைகளும்‌ உயர்‌ 
நிலைப்பள்ளிகளிலும்‌, கல்லூரிகளிலும்‌ ஏற்பட்டுள்ளன. கல்‌ 
அரரியில்‌ பயிலும்‌ மாணவர்கட்குக்‌ கிராமங்களின்‌ புனர்‌ உத்‌ 
தாரண (Rural Reconstruction) வேலையில்‌ ஒருபங்கு 
தரப்படுகின்ற. National Extension Service, 
Community Project, Block Development 
Project முதலியவற்றிலும்‌ இளைஞர்கட்கு முக்யத்‌ அவம்‌ 
கொடுக்கப்படுஒன்றஅ. இதிலிருந்து வெறும்‌ படிப்பு மட்டும்‌ 
போதாது, சாதாரண மக்களோடு பழட, நாட்டிற்குத்‌ 
தொண்டுகள்‌ செய்யும்‌ பயிற்சியும்‌ இருத்தல்‌ ஈலம்‌ என்பதை 
ஈமது அரசாங்கத்தினர்‌ உணர்ந்திருக்கிறார்கள்‌ என்று ' 
கூறலாம்‌, 

2 


18 சித்தாந்தம்‌ 
5. இதைப்‌ போலவே சமயத்திலும்‌ பயிற்சி இருத்தல்‌ 


வேண்டும்‌. சைவ, வைணவ இளைஞர்கள்‌ சமய உணர்ச்‌ 
யையும்‌, ஈல்லொழுக்கத்தையும்‌ சாதாரண மக்களோடு 
கலந்து, விளக்‌ அவர்கள்‌ அனுபவத்திற்கு வசச்செய்,கல்‌ 
வேண்டும்‌. எவ்வித வேலையையும்‌ தமது நிலைக்குத்‌ தாழ்ர்‌ 
தது என்று எண்ணுதல்‌ பெரிய தவறு. இறந்த ஞாணியாயெ. 
அப்பர்‌ சுவாமிகள்‌ உழவாரப்‌ படைகொண்டு திருக்கோயில்‌ 
கலாச்‌ சுத்தம்‌ செய்த வரலாற்றை காம்‌ அறிவோம்‌. மேல்‌ 
காட்டினர்‌ Gospel of the spade and the pick-axe 
என்று இதைப்‌ புகழ்ந்தள்ளனர்‌. நமது சமூகத்தில்‌ இருக்‌ 
கோயில்‌ விழாக்களில்‌ சாரணர்கள்‌ தொண்டு செய்வதை இன்‌ 
அம்‌ காணலாம்‌. சமய ால்களையும்‌, ஒழுக்கமுறைகளையும்‌, 
நன்றாகக்‌ கற்று, பாமர மக்களோடு கலந்து பழட அவற்றை 
விளக்கும்‌ முறை மிகச்‌ சிறந்ததாகும்‌. கோயில்‌ வழிபாட்டி. 
அம்‌ அவர்களைப்‌ பழக்குதல்‌ நன்மைதரும்‌. வேறு பற்பல 
விஷயங்களைப்பற்றிப்‌ பேச விருப்பமுடையவன்‌ ஆயினும்‌ 
இளைஞர்‌ மாகாட்டுத்‌ தலைவர்‌ இவைகளை மிக அழகாகவும்‌, விரி 
வாசுவும்‌ எடுத்தக்‌ கூறுவார்‌ என்ற முழுநம்பிக்கை எனக்கு 
உண்டு. இதுவரையில்‌ பொறுமையுடன்‌ கேட்ட உங்கட்கு, 
என நன்றி. 


உ 


சிவமயம்‌ 
திருமயிலாப்பூரில்‌, சைவ சித்தாந்த மகா சமாஜத்தின்‌ 
52-ம்‌ ஆண்டு விழாவில்‌ 
சைவ இளைஞர்‌ மாநாட்டில்‌ 
இரு. ௪. சிவகுமாரன்‌, எம்‌. ஏ., 


[Export Officer, Binny & Co, (Madras) Ltd.,] 


அவர்கள்‌ 27-12-1957-ல்‌ நிகழ்த்திய 
| சி 22 


தலைமையுரை 


பலம அவ்வைப்‌. 


செஞ்சொற்‌ புனைமாலை சிற்‌ திடவே 
பஞ்சக்கர ஆனை பதம்‌ பணிவாம்‌. —அநுபூதி 


இல்லறத்தான்‌ அல்லேன்‌ இயற்கை த்‌ அறவிஅல்லேன்‌ 
கல்‌அறத்து ஞானிஅல்வேன்‌ நாயினேன்‌—சொல்‌்அறத்‌த 
ஒன்றேனும்‌ இல்லேன்‌ உயர்க்ததிருப்‌ போரூரா 

என்றேநான்‌ ஈடேறு வேன்‌. _—சந்நிதிமுறை 


செல்வன்‌ கழலே த்அம்‌ செல்வர்களே ! செல்வியர்களே ! 
சைவப்‌ பெருமக்களே ! 


உங்கள்‌ யாவரையும்‌ சிவமயமாகக்கண்டு தொழு 


இன்றேன்‌. இச்சைவ இளைஞர்‌ பேரவைக்கு என்னையும்‌ 


20 சித்தாந்தம்‌ 


ஒரு பொருளாக்கி : நாய்‌ சிவிகை ஏற்றுவித்த ?? இருவருளை 
வழுத்‌அன்றேன்‌. 
அன்றும்‌ இன்றும்‌ 

சைவ இளைஞர்‌ மாநாடு முதன்‌ முதலாகத்‌ திருவிடை 
மருஅரில்‌ 1930-ம்‌ ஆண்டு திரு. கா. சுப்பிரமணிய பிள்ளை, 
எம்‌.ஏ., எம்‌.எல்‌. அவர்கள்‌ தலைமையில்‌ ஈடைபெற்ற அ. 
அதற்குச்‌ சற்று முன்பாக 1929-ல்‌ திருநெல்வேலியிலும்‌ 
திருப்பா திரிப்புலியூரிலும்‌ விசேஷ மகாநாடுகள்‌ நடைபெற்‌ 
றன. ௮து சுயமரியாதை இயக்கம்‌ முறுகி வளர்ந்து 
கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்த காலம்‌. அந்தச்‌ சூழலில்‌, 
சைவ சமயப்‌ பாதுகாப்புக்காகவும்‌ சைவ சமய வளர்ச்சிக்‌ 
காகவும்‌ சைவ உலகத்திற்கே ஒரு திட்டவட்டமான அறிக்கை 
(Charter) விடுத்தது; விவரம்‌ சமாஜப்‌ பொன்விழா 
மலரின்‌ இறுதியில்‌ காண்க. அன்று இருந்தே அதே சூழ்நிலை 
இன்றும்‌ மாறாமல்‌ அவ்வாறே இருந்து வருறெஅ. இன்ன 
மும்‌ சொன்னால்‌ சைவ இளைஞர்களிடையே சமயப்‌ பற்று 
காளுக்கு காள்‌ நலிந்து வருறெ௮. 

அன்று கிறைவேற்றிய தீர்மானங்களை இன்று இரும்‌ 
பவும்‌ நிறைவேற்றினாலும்‌ அவை அமுலுக்குக்‌ கொண்டுவர 
வேண்டுவனவாகவே இருக்கின்றன. இந்த மந்த நிலைக்குக்‌ 
காரணமென்னை? சைவ இனைஞர்களின்‌ ஊக்கமின்மையேயாம்‌. 
அன்றைய சுயமரியாதை இயக்கம்‌ கடவுளில்லை என்று 
கூறிற்று. இன்றைய திராவிட-இராவிட முன்னேற்றக்‌ கழகங்‌ 
கள்‌ கடவுள்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ சமயம்‌ தேவையில்லை, 
சமயச்‌ சின்னங்கள்‌ அவசியமில்லை, சமய ஸ்தாபனங்கள்‌ விண்‌ 
செலவு என்கின்றன ; பெருவாரியான மக்களின்‌ போக்கும்‌ 
இம்‌ மறையில்‌ செல்கிற. இன்னும்‌ சில புறச்‌ சமயத்தாரின்‌ 
ஆதிக்கம்‌ வனுத்துக்கொண்டு வருறெஅ. அவர்களுக்கு 
வண்டி. வண்டியாகப்‌ பணம்‌ வெளிராட்டி.லிருர்தும்‌ வருகிற அ. 
அரசியல்‌ வாக்குரிமையை வெளிகாட்டிலிருக்கும்‌ தம்‌ சமயத்‌ 
தலைவரின்‌ ஆணைப்படியே இச்‌ சமயிகள்‌ செலுத்துவார்கள்‌ ! 
இவ்வாறு இந்து சமயம்‌ இந்தக்களுக்குள்ளிருக்து எழும்‌ 


சைவ இளைஞர்‌ மாநாட்டுத்‌ தலைமையுரை 21: 


தாக்குதல்‌, புறச்‌ சமயிகளின்‌ தாக்குதல்‌, இரண்டையும்‌, 
சமாளிக்கவேண்டி. யிருக்கிறது. எதிர்கால அரசியல்‌ அமைப்‌ 
பில்‌ தமிழ்‌ நாட்டின்‌ இருக்கோயில்களும்‌ சமய ஸ்தாபனங்‌ 
களும்‌ பெரிதும்‌ பாதிக்கப்படலாம்‌. இந்த நிலை ஏற்படா 
இருக்கவும்‌, சைவ சமயம்‌ ராஜாங்கத்தமர்ந்திருக்கவும்‌, 
சைவ இளைஞர்கள்‌ மற்றக்‌ கட்சியினர்‌, மதத்தினரோடு பிணங்‌ 
காமல்‌, தாமே சைவ நெறி நின்று வாழ்ந்து காட்டுதல்‌ தவிர 
வேறு உய்யும்‌ வழி எ.அவும்‌ இல்லை. என்னுடைய சிற்றுசை, 
சைவத்தின்‌ தொன்மை, சைவத்தின்‌ மாண்பு, சைவ இத்தாந்த, 
சாத்திரம்‌ முதலான அறைகளில்‌ அமையாமல்‌ இனிச்‌ சைவ 
இளைஞர்‌ செய்ய வேண்டுவன யாவை என்ப. பற்றியே 
இருத்‌ தலைப்‌ பெருமக்கள்‌ பொருத்தமெனக்‌ கொண்டருள்க. 


சைவ நெறி 


1 அருளிலார்க்கு அவ்வுலகமில்லை ?? என்றருளினார்‌ 
தெய்வப்‌ புலவர்‌. எனவே, அவ்வுலகத்திற்குச்‌ செல்லும்‌ 
தகுதி அருள்‌. அத்தகுதியை இவ்வுலகத்திலேயே பெற்றாக 
வேண்டும்‌. இறை நெறி நின்று இல்லறமும்‌ ஈடாத்தி அருள்‌ 
பெறும்‌ வகையை நாம்‌ அருள்‌ நெறி என்னலாம்‌. நாம்‌ ஈம்‌ 
விருப்பம்போல்‌ பிறவி ஏற்பதில்லை. அந்த சுயேச்சை நமக்கு 
இருக்குமேயானால்‌ நாம்‌ எந்த சமயத்தைச்‌ சார்ந்த குடும்பத்‌ 
தில்‌ பிறப்பஅ என்று முடிவு செய்‌, பொன்னார்‌ மேனிய 
சாக செல்வக்‌ குடும்பத்தில்‌ பிறப்போம்‌. பிறவா யாக்கைப்‌ 
பெரியோன்‌, தன்‌ திருவுள்ளப்படி. ஈம்மைப்‌ பிறப்பிக்கறான்‌ 7 
ஈல்ல ஊழ்‌ இருக்க காம்‌ சைவ சமயத்தில்‌ பிறந்தோம்‌. 
இதனாற்றான்‌ சவஞானத்தியாரும்‌ ££சைவமாம்‌ சமயம்‌ சாரும்‌ 
ஊழ்பெறலரிஅ?” என்றெ. தெய்வச்சேக்கிழாரும்‌ சாக்யெ 
நாயனார்‌ வரலாற்றில்‌ '£ செய்வினையும்‌ செய்வானும்‌ அதன்‌ 
பயனும்‌ சேர்ப்பானும்‌ மெய்வகையால்‌ நான்காகும்‌ விதித்த 
பொருள்‌... இவ்வியல்பு சைவநெறி அல்லவற்றுக்‌ இல்லை ”? 
என்றருளியுள்ளார்‌. இதனால்‌ காம்‌ சைவ சமயத்தில்‌ பிறந்தது 
பற்றிப்‌ பெருமைகொள்வஅ மட்டுமன்றி அதற்கேற்ப நம்‌ 
கடமைகளையும்‌ உணர்ந்து அதன்படி வாழவும்‌ வேண்டும்‌. 


22 சித்தாந்தம்‌ 


இப்படி. வாழ்வாங்கு வாழவேண்டிய அருள்‌ நெறிக்குச்‌ சைவ 
தெறி என்ற சிறப்புப்‌ பெயர்‌ பொருந்தும்‌. 


இல்லறத்தில்‌ சமய வாழ்வு 


இல்லறமல்லது ஈல்லறமின்று. இயற்கையாகவே அறவு 
மனப்பான்மை இருந்தாலன்றி, இல்லறமே மேற்கொள்ளு 
கிறோம்‌. இதனாற்றான்‌ சிதம்பர சுவாமிகளும்‌ “: இயற்கைத்‌ 
அறவியல்லேன்‌ ? என்றோர்‌. இல்லறத்தை ஒத்த சமய 
உணர்ச்சி உடைய தம்பதிகளாக அமைந்து ஈடாத்துதல்‌ 
திறந்தது ; இருவருக்குள்‌ சமய நெறி சமய முறையில்‌ ஒரு 
வேளை சமகிலை இல்லாவிட்டாலும்‌ தத்தம்‌ செறி நின்று 
ஒழுகுதல்‌ வேண்டற்பாலஅ. மதரைமா நகமையாண்ட கூன்‌ 
பாண்டியன்‌ சமணும்‌ மங்கையர்க்கரசியாரின்‌ சைவ நல்வாழ்‌ 
வும்‌ இருவரிடையே இருக்‌ அவந்த இன்ப அன்பும்‌ இங்கு 
நினைவுகூர்‌ தற்பாலன. குழந்தைகட்கு, பக்தியூட்டும்‌ இறை 
வன்‌ இறைவி திருநாமங்களைச்‌ சூட்டி, அவர்களைப்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ முதலான பக்திப்‌ பாடல்களால்‌ தாலாட்டி, பின்னர்‌ 
அழ்வார்கள்‌ நாயன்மார்கள்‌ கதைகள்கூறி, சிறுசிறு சொற்க 
ளாகப்‌ பிரித்துத்‌ தேவாரம்‌, திருப்புகழ்‌ முதலிய பாடல்களைச்‌ 
சொல்லித்தந்து, :: பிறந்து மொழிபயின்ற பின்னெல்லாம்‌ 
சாதல்‌ திறந்து நின்‌ சேவடியே சேர்ந்தேன்‌?” என்று சொல்‌ 
லத்தக்க முறையில்‌ ஈம்‌ குழந்தைகளை நாம்‌ வளர்க்க 
வேண்டும்‌. வாசத்திற்‌ கொருமுறையேனும்‌ குடும்பத்தோடு 
கோயிலுக்குச்‌ சென்று அங்கு நடைபெறக்கூடிய வாரவழி 
பாட்டிலும்‌ கலத்துகொள்வத நலம்‌. உல்லாசப்‌ பிரயாணம்‌ 
செய்வதுபோல்‌, ஆண்டிற்‌ கொருமுறையேனும்‌ அதற்கெனப்‌ 
பொருள்‌ சேமித்து வைத்தப்‌ பாடல்பெற்ற கோயில்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ அவசியம்‌ மனைவியுடனும்‌ கூடுமானால்‌ 
குழந்தைகளுடனும்‌ சென்று தரிசிக்கவேண்டும்‌, அன்‌ 
முடம்‌ பிள்ளையார்‌ பூசை நடராஜர்‌ பூசை, சிவலிங்க 
பூசை அவரவர்‌ விருப்பம்‌ வசதிக்கேற்ப செய்வதோடு, 
இவற்றில்‌ விசேஷ காட்களிலாவ பூசையில்‌ குழந்தைகளை 
யும்‌ கலந்துகொள்ளுமாறு செய்வது கல்லது. பூசையின்‌ 


சைவ இளைஞர்‌ மாகாட்டுத்‌ தலைமையுரை 28 


முக்கிய அங்கமாகத்‌ இனமும்‌ பன்னிரு திருமுறைகள்‌, திருப்‌ 
புகழ்‌, இசாமலிங்க சுவாமிகள்‌ திருவருட்பா இவைகளைப்‌ 


பாசாயணம்‌ செய்யவேண்டும்‌. இசவில்‌ படுக்கப்‌ போகு மூன்‌ 
கந்தபுராணம்‌, திருவிஃாயாடத்‌ புராணம்‌, பெரிய புராணம்‌, 
கம்பராமாயணம்‌, மகாபாரதம்‌ ஆயெ நால்களையும்‌ பொருள்‌ 
தெரிந்து தெளிவாகப்‌ படித்‌ அவரந்தால்‌ பக்திப்‌ பயிர்‌. விளேவ 
தோடு பழுத்த தமிழ்ப்‌ புலமையும்‌ பாலிக்கும்‌. இதனால்‌ ஈம்‌ 
எண்ணங்கள்‌ உயர்வதோடு, ஈம்‌ சொல்லும்‌ எழுத்தும்‌ வளம்‌ 
பெறும்‌ ; அவற்றில்‌ தெய்வ மணம்‌ வீசம்‌. 


சமுதாயத்துறையில்‌ சமய வாழ்வு 


வாசவழிபாடு, பகவத்‌ காமபஜனை இவற்றில்‌ உள்ளங்‌ 
குளிரக்‌ கலந்துகொண்டு சகோதர மனப்பான்மையையும்‌ 
வளர்த்‌. துக்கொள்ளுதல்‌ அவசியம்‌. 
சிறைச்சாலையில்‌ உள்ளவர்களை வாரத்திற்‌ கொரு 
முறையோ இருவாரத்திற்‌ கொருமுறையோ கண்டு அவர்க 
ளுக்கு எளிய முறையில்‌ சமய போதனை செய்யலாம்‌. 
மருதி.தவ நிலையங்களில்‌ உள்ள நோயாளிகளைக்‌ கண்டு அவர்க 
ளுக்கு ஆறுதல்‌ தேறுதல்‌ கூறி, இருமுருகாத்றுப்படை, 
கந்தர்‌ கலிவெண்பா, சஷ்டி கவசம்‌, சண்முக கவசம்‌ 
போன்ற அநுபூதி நூல்களை, கையடக்கப்‌ பதிப்புக்களாக 
இலவசமாக வழங்கி, திருச்செந்தூர்‌, பழகி, வைத்தீஸ்வரன்‌ 
கோயில்‌ விபூதிப்‌ பிரசாதங்களை நோயாளிகளுக்குத்‌ தரலாம்‌. 
நால்வர்‌ விழா, மெய்கண்டார்‌ திருகாள்‌, சேக்கிழார்‌ திருநாள்‌, 
இருவள்ளுவர்‌ விழா இவற்றைச்‌ சிறப்பாகக்‌ கொண்டாட 
லாம்‌. விநாயக ௪தர்த்தி கந்தசஷ்டி கார்த்திகை தீபம்‌, 
சிவராத்திரி, பொங்கல்‌ ஆயெ பண்டிகைகளையும்‌ சைவர்‌ 
களின்‌ முக்கிய சமுதாய விழாவாகக்‌ கொண்டாடுதல்‌ வேண்‌ 
டும்‌. வீடுகளில்‌ நிகழும்‌ இருமணம்‌ சீமந்தம்‌ முதலான 
விழாக்கள்‌ விசேஷங்களில்‌ அவ்வவற்றின்‌ இயல்பிற்கேற்ப 
அமைந்‌அள்ள திருமுறைப்‌ பாக்களைக்‌ தொகுத்‌, ஒஅவார்‌ 
களேக்கொண்டு பண்முறையில்‌ பாராயணம்‌ செய்வதோடு, 


24 சித்தாந்தம்‌ 


அச்‌ சந்தர்ப்பங்களில்‌ சம்பந்தப்பட்ட பாக்களையும்‌ கைப்‌ 
புத்தகமாக அச்சிட்டு வழங்கலாம்‌. 


தேவாலயத்‌ திருப்பணி 


தேவாலயங்கள்‌ ஈமக்கு ஈம்‌ முன்னோர்கள்‌ அளித்அச்‌ 
சென்ற அறப்பெருஞ்‌ செல்வங்களாகும்‌. கோயில்‌ வழிபாட்‌ 
டின்‌ முறையையும்‌ மூர்த்தி தலம்‌ இர்த்தம்‌ இவற்றின்‌ 
உட்பொருளையும்‌ பயனையும்‌ இவற்றின்‌ அடிப்படைத்‌ தத்த 
வங்களையும்‌ ஈம்‌ இளைஞர்கள்‌ ஈன்கறிதல்வேண்டும்‌. வா.ரத்திற்‌ 
கொருமுறையேனும்‌ தவிராஅ கோவிலுக்குச்‌ செல்லவோ 
மேயானால்‌ அங்குள்ள அர்ச்சகர்‌ முதலியவர்களுக்கும்‌ 
உற்சாகமும்‌ ஊக்கமும்‌ உண்டாகும்‌. விடுமுறை நாட்களில்‌, 
சைவ இளைஞர்கள்‌ குழுவாகக்‌ குறிப்பிட்ட கோயில்களுக்கு. 
முன்னேற்பாட்டுடன்‌ சென்று அங்கு பிராகாரத்தில்‌ புல்‌ 
செ௮க்குதல்‌, மதிற்சுவர்‌ கோபுரம்‌ இவற்றின்மீது முனைத்‌ 
இருக்கும்‌ செடிகளைச்‌ சாக்கரதையாக ஏறி அப்புறப்‌ படுத்து 
தல்‌, கோயில்‌ நந்தவனத்தில்‌ பூச்‌ செடிகள்‌ வைத்தல்‌, முன்ன 
மேயே வைத்த செடிகளுக்குத்‌ தண்ணீர்‌ வார்த்தல்‌ முதலிய 
திருப்பணிகள்‌ மூலம்‌ முன்னோர்‌ அளித்துச்‌ சென்ற கோயில்‌ 
களை மேலும்‌ பழுதாகாமல்‌ பாதுகாத்து வருவோமானால்‌ 
அ.அவே புஅவதாகத்‌ திருக்கோயில்கள்‌ கட்டுவதைக்‌ காட்டி 
அம்‌ சிறந்த தொண்டாகும்‌. 


மடாலயங்களோடு தொடர்பு 


இப்போது அருளாட்சி செய்துவரும்‌ முப்பெரு மகா 
சந்நிதானங்களும்‌ திருநெறிய தெய்வத்‌ தமிழ்‌ வளர்ச்சிக்காக 
வும்‌ சைவசித்தாந்தப்‌ பயிற்சிக்காகவும்‌ புரிக்துவரும்‌ அரும்‌: 
பெரும்‌ பணிகள்‌ அளவிறந்தன. தருமபுர ஆதின மகாசந்நி 
தானமவர்கள்‌ சென்னையில்‌ பெருஞ்‌ செலவில்‌ சமயப்‌ பிரசார 
நிலையம்‌ அமைத்து கடந்த நான்கு ஆண்டுகளாகச்‌ செய்த 
வரும்‌ பெருக்‌ தொண்டுகள்‌ யாவரும்‌ அறிந்ததே. திருப்‌ 


பனந்தாள்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌ அவர்கள்‌ தமிழ்நாடு மட்டு 


சைவ இளைஞர்‌ மாநாட்டுத்‌ தலைமையுரை 25 


மல்ல வடநாட்டு வாரணாசி முதலான பகுதிகளிலும்‌ சைவ 
சமயப்‌ பிரச்சாரத்திற்குச்‌ செய்திருக்கும்‌ நிரந்தர ஏற்பாடுகள்‌ 
போற்றற்குரியன. இருவாவடுஅறை மகாசன்னிதானம்‌ அவர்‌ 
களும்‌ அருள்நெறி பொருளாதாரம்‌ இரண்டையும்‌ பரிபா 
லித்‌ த, இருஞூலர்‌ திருமந்திர மகாநாடுகள்‌ சைவ இத்தாந்த: 
மாநாடுகள்‌ சைவ நூல்‌ வெளியீடுகள்‌ முதலான முறைகளில்‌ 
செய்துவரும்‌ சேவைகள்‌ மகத்தானவை. காலப்‌ போக்கனை 
அறிந்‌. மேற்கூறியவாறெல்லாம்‌ தமிழ்‌ சைவத்‌ தொண்டு 
புரிர்‌. தவரும்‌ சைவ சமய நெறியின்‌ அறப்பெருங்காப்பாளர்க 
ளாகிய இம்‌ முப்பெரு ஆதினங்களை நாம்‌ பக்தி விசுவாசத்‌ 
தோடு போற்றவேண்டும்‌. சைவ இளைஞர்கள்‌ இவ்வா தீனங்க 
ளோடு தொடர்புகொண்டு ஆதினகர்த்தர்களின்‌ சமயப்பணி 
களுக்கு உறுஅணையாக இருத்தல்‌ வேண்டும்‌. செல்வாக்‌ 
குள்ள சைவப்‌ பெருமக்கள்‌ ஆதினங்களின்‌ .பிரமுகர்களாக: 
இருர்து சட்டசபை முதலான அரசியல்‌ ஸ்தாபனங்களில்‌ 
ஆதினங்களைப்‌ பாதிக்கக்கூடிய சட்டங்களோ இிருத்தங்‌ 
களோ அழையாமல்‌ விழிப்பாக இருந்து, அவசியம்‌ நேர்ந்‌ 
கால்‌. சட்டசபையினருக்கு, ஆணித்தரமாக சைவ சமய 
ஸ்தாபனங்களில்‌ அவர்கள்‌ தலையிடுதல்‌ கூடாது என்றும்‌. 
இடித்‌ அரைக்க வேண்டும்‌. 


கல்லூரிகளில்‌ சைவம்‌ 


சமயச்‌ சார்பற்ற அரசியலில்‌ வாழ்கிஜோம்‌. கல்லூரிகளில்‌ 
சமய போதனைக்கு இடமில்லை. அயினும்‌ கிறிஸ்‌ தவர்கள்‌ தம்‌ 
கல்லூரிகளில்‌ விவிலிய நூலைப்‌ போதிக்கிறார்கள்‌. இறித்தவப்‌. 
பாதிரிமார்கள்‌ கிறிஸ்தவ மாணவர்‌ சங்கங்கள்‌ நிறுவி, அவர்‌ 
களை அடிக்கடி சபைகூட்டிச்‌ சந்தித்துத்‌ தம்‌ சமயப்‌ பான 
காப்பு முறைகளையும்‌ பிரசாரப்‌ பணிகளையும்‌ எடுத்துரைத்த 
அம்‌ மாணவர்களை அவற்றில்‌ ஈடுபடுத்‌ அதறார்கள்‌. கல்லூரி 
யில்‌ பயிலும்‌ ஈம்‌ சைவ இளைஞர்களுக்கு ஒன்று சேர்ந்து 
பழகிப்‌ பணிபுரிய அத்தகைய வாய்ப்பளிக்க இதுவரை ஒரு 
முயற்சியும்‌ செய்யப்பட்ட தாகத்‌ தெரியவில்லை. கல்லூரி மாண 
வர்களுள்‌ தமிழ்‌ மன்றம்‌ என ஒரு சங்கம்‌ நிறுவப்பட்டுச்‌ இல 


26 சித்தாந்தம்‌ 


காலமாக நிலவி வருறெ.அ. அவ்வாறே சைவ சமயப்‌ பற்று 
டைய கல்லுதி மாணவர்களை ஒருங்கு இரட்டி. ஆக்க வேலை 
யில்‌ ஈடுபடுத்த ஒரு சங்கம்‌ மிகவும்‌ இன்றியமையாது. 
இப்‌ பணியை முதலில்‌ சென்னையில்‌ தொடங்கிப்‌ பின்னர்‌ 
இருச்சிரொப்பள்ளி, கோவை, மஅசை, தூத்‌ அக்குடி, இருறெல்‌ 
வேலி அகிய ஈகரங்களிலும்‌ ஏற்படுத்‌. அதல்‌ வேண்டும்‌. 


கல்லூரிகளில்‌ சீர்திருத்தக்‌ கொள்கை 


முகம்மதியர்களும்‌ இறிஸ்‌ தவப்‌ பாதிரிமார்களும்‌ ஈம்‌ 
சமயத்தில்‌ உருவ வழிபாடு, மூர்த்தி வழிபாடு முதலிய 
வற்றைத்‌ தாக்கிப்‌ பேசினார்கள்‌. வெள்ளையர்‌ நாகரிகத்தில்‌ 
ஆதிக்கத்தில்‌ ஈம்மவர்களுக்குச்‌ சரியான முறையில்‌ ௩ம்‌ 
சமயக்‌ கோட்பாடுகளை எடுத்துரைக்க வசதியில்லை. பரம்‌ 
பொருள்‌ உண்டு என்பதை மட்டும்‌ ஓத்துக்கொண்டு உருவ 
வழிபாடு தேவையில்லையென்றும்‌ மூர்த்தி தலம்‌ இர்த்தம்‌ 
பொருளற்றவையென்‌அம்‌ கூறி, பிரம்ம சமாஜம்‌, ஆரிய 
சமாஜம்‌ தோன்றின. பின்னர்‌ இசாம௫ருஷ்ணரும்‌ விவேகா 
னந்தரும்‌ தோன்றி உருவ வழிபாடு, இந்‌.து தர்மம்‌ இவற்றின்‌ 
பெருமைகளை மீட்டாரேனும்‌ சென்ற _நாற்றுண்டிலிருந்தே 
சீர்திருத்தக்‌ கொள்கைகள்‌ இனைஞர்கள்‌ உள்ளத்தில்‌ 
வேறான்றி விட்டன. 


இறைவனைப்‌ புலவர்கள்‌ நிந்தாஸ்அதியாகப்‌ பாடியதன்‌ 
நையாண்டி மனப்பான்மை, நாடகக்காரர்கள்‌ வள்ளிக்‌ 
திருமணம்‌ போன்ற நாடகங்களில்‌ கடவுளைக்‌ கேவலமாக 
மணிதனைப்போல்‌ நடித்துக்‌ காட்டுதல்‌, சைவ வைணவச்‌ 
சண்டை, வடகலைத்‌ தென்கலைச்‌ சண்டை முதலியன மக்கள்‌ 
மனத்தில்‌ இர்‌. சமயத்தில்‌ வெறுப்பையும்‌ அவமதிப்பையும்‌ 
வளர்த்துவிட்டன.  இத்தலைமுறையில்‌ நம்மையெல்லாம்‌ 
வியக்கச்‌ செய்யும்‌ வகையில்‌ விஞ்ஞானம்‌ வளர்ச்சியுற்றதன்‌ 
பயனாக முன்பு வெறும்‌ கற்பனை என்‌.று தள்ளிவிட்டதையெல்‌ 
லாம்‌ இன்று நடந்திருக்கக்‌ கூடும்‌ என்று சந்திக்க ஆரம்பித்‌ 
தஇருச்கறோம்‌. கம்முடைய சிற்றறிவிற்கு எட்டவில்லை, ஈம்‌ 


சைவ இளைஞர்‌ மாநாட்டுத்‌ தலைமையுரை 27 


முடைய அற்ப அனுபவத்தில்‌ காணவில்லை 'என்ற காசணத்தி 
லேயே பழையனவற்றைப்‌ பொய்யெனவோ அறிவுக்குப்‌ 
பொருத்த மற்றவையென்றே தள்ளிவிடுவதற்கில்லை என்ற 
அளவிற்கு ஈமக்கு இப்போ புத்தி வந்திருக்கெ.௮. ்‌ 


சைவ சித்தாந்தப்‌ பயிற்சி 


தற்போதுள்ள ஈம்‌ உலகியல்‌ நிலையில்‌, சைவ இளைஞர்‌ 
கள்‌ சைவ சித்தாந்த சாத்திரத்தைப்‌ படிக்க முற்படுவார்களா 
னால்‌ அதில்‌ விளக்கப்பட்டிருக்கும்‌ வியக்கத்தக்க பதிபசு பாச 
உண்மைகளைத்‌ தெரிந்து கொள்வதோடு சைவ சமயத்தினிடத்‌ 
ஆம்‌ பற்றும்‌ ஈம்பிக்கையும்‌ கொள்வார்கள்‌. கல்லூரி மாண 
வர்களைக்‌ கோடை விடுமுறை முதலான நாட்களில்‌ மஅரை, 
தருமபுரம்‌, திருச்சி, சென்னை, கோவை ஆதிய ஊர்களில்‌ சிறு 
சிறு தொகுதிகளாகக்‌ கூட்டி, காஞ்சிபு£ம்‌ சைவக்‌ 
இரு. ௧. வஜ்ரவேல்‌ முதலியார்‌, பி.ஏ., எல்‌.டி. போன்ற சைவ 
இத்தாந்தப்‌ பேரறிஞர்களைக்கொண்டு சைவ சித்தாந்தம்‌ 
போதித்தல்‌ மிகவும்‌ இன்றியமையாதஅ. பல்கலைக்‌ கழத்‌அப்‌ 
பாடதிட்டத்தில்‌ மறுபடியும்‌ சைவ சித்தாந்த சாத்திப்‌ 
பகுதியை எம்‌. ஏ. பரிட்சைத்‌ திட்டத்தில்‌ சேர்த்த, மாண 
வர்கள்‌ அப்பாடப்‌ பகுதியில்‌ சேர்ந்து படிக்கும்படி. ஊக்கு 
விக்கவேண்டும்‌. அவ்வாறு எம்‌. ஏ. படிப்பில்‌ சைவ சித்தார்‌ 
தம்‌ படிக்க முன்‌ வருவோரஅ கல்லூரிச்‌ சம்பளம்‌ புத்தகச்‌ 
செலவு இவற்றை முப்பெரு ஆதீனங்கள்‌ அன்புகூர்ந்து 
ஏற்றுக்‌ கொண்டால்கூட நல்ல. இவ்வாறெல்லாம்‌ சைவ 
இத்தாந்த சாஸ்திரப்‌ பயிற்சியை நாம்‌ பாஅகாக்காவிட்டால்‌, 
எதையும்‌ ஆழ்ர்து கஷ்டப்பட்டுப்‌ படிப்பதில்லை யென்றெ 
மனப்பான்மையில்‌ பெரும்பாலான மாணவர்கள்‌ இருந்து 
வருகிற இக்‌ காலத்தில்‌, சைவ இத்தாந்த சாஸ்திரமே 
இன்னும்‌ கொஞ்ச காலத்தில்‌ படிப்பாரற்றுப்‌ போய்விடும்‌. 


இளமையும்‌ அழுகும்‌ 


பன்னிரு திருமுறை பதினான்கு சாஸ்திரங்களை அடிப்‌ 
படையாகவும்‌, மேலும்‌ திருப்புகழ்‌ தாயுமானார்‌ பட்டினத்‌ 


28 சித்தாந்தம்‌ 


தார்‌ பாம்பனடிகள்‌ போன்றவர்‌ அறுபூதி நூல்களையும்‌ படிப்‌ 
பதன்‌ பயனாக ஈம்முடைய இவ்வுலக வாழ்வு இன்ப அன்பின 
தாக இருக்கும்‌ ; அருள்‌ பெருகும்‌. த்தம்‌ அழயெதாகும்‌ ; ; 
சித்தம்‌ அழகியார்‌ ஈம்‌ சிவனைப்‌ பாடுவர்‌. அகத்துறை அழக 
னால்‌ ஈம்‌ இல்லற வாழ்வு. இறைகளோ டிசைந்த இன்பம்‌ - 
இன்பத்தோ டிசைந்த வாழ்வாக அமையும்‌. அப்பொழுஅ 
தான்‌ சைவ இளைஞர்‌ சமுதாயத்தில்‌, கம்பர்பெருமான்‌ 
கூறிய “பொற்பின்‌ நின்றன பொலிவு 2” என்ற நிலையும்‌ 
££ அன்பின்‌ நின்றன அறங்கள்‌ ?” என்ற பெருமையும்‌ 
உண்டாகும்‌, இந்த இன்ப வாழ்வு அழயெ வாழ்வு ஈம்‌ கண்‌ 
வழி காணப்படும்‌. 

உள்ளம்‌ அழயெதானால்‌ பார்க்குமிட மெங்கும்‌ நீக்கமற 
நிற்பதும்‌ அழகுக்‌ காட்சிகளேயாம்‌. கண்‌ நல்லதே 
காணும்‌. இல்லறத்தில்‌ வாழும்‌ இளைஞர்கள்‌ சிறப்பாக இக்‌ 
கருத்தினை, மிக இளைஞசாகிய சிவெஞானக்கன்றாம்‌' திருஞான 
சம்பந்தர்‌ எவ்வாறு: இயம்புகிறார்‌ என்று உன்னுதல்‌ 
வேண்டும்‌. அதை நினைவு கூர்ந்தே எளியேன்‌ இற்றுசை 
அமைவதாகுக. 

மண்ணில்‌ நல்லவண்ணம்‌ வாழலாம்‌ வைகலும்‌ 

எண்ணில்‌ கல்லகதிக்கு யாதுமோர்‌ குறைவிலை 

கண்ணில்‌ ஈல்லஃ துறும்‌ கழுமல வளநகர்‌ 

பெண்ணி ஈல்லாளொடும்‌ பெருச சகை ஙிருர்ததே. 


ரஜ 


௨ 


வெமயம்‌ 
சைவ சித்தாந்த மகா சமாஜத்தின்‌ 
52-வது ஆண்டு நிறைவு விழா - திருமயிலை. 


மங்கையர்‌ மகாநரட்டுத்‌ 


திறப்புரை 


இறச்துவைப்பவர்‌: ஸ்ரீமதி சரோஜினி வரதப்பன்‌ அம்மையார்‌ அவர்கள்‌ 
அன்பார்ம்த பெரியோர்களே ! சகோதரிகளே ! 


சைவ மங்கையர்‌ மகாநாட்டைத்‌ இறந்து வைக்கும்‌ 
பணியை எனக்குத்‌ தந்தமைக்கு நன்றி. உமாதேவியார்‌ 
மயிலுருவாய்‌ வந்து ஸ்ரீ கபாலீசுவாரைப்‌ பூஜித்த இத்‌ 
திருமயிலையில்‌ சைவ மங்கையர்கள்‌ பணியாற்ற ஒரு மகா: 
காடு அவர்களுக்கெனச்‌ இிறப்பாகக்‌ கூடுவது இன்றியமை 
யாததே யாகும்‌. வாசு அம்மையாரை வாழ்க்கைக்‌ ணை 
ஈலமாகக்‌ கொண்டு வாழ்ந்த இருவள்ளூவர்‌ அவதரித்த 
இத்‌ இருமயிலையில்‌ தமிழ்ப்‌ பெண்மணிகள்‌ பன்னெடுங்கால 
மாகப்‌ போற்றி வந்துள்ள நல்லொழுக்கத்தையும்‌ பண்பாட்‌ 
டையும்‌ நினைப்பூட்டிக்‌ கொண்டு, தம்‌ குடும்பத்திற்கும்‌ குலத்‌ 
திற்கும்‌ பொன்றாத புகழினைத்‌ தருதலில்‌ ஊக்கங்கொண்டு 
சிறந்த பணியாற்ற முற்படுதற்கு இத ஒரு ஈல்ல வாய்ப்‌ 
பாகும்‌. சமயத்‌ தொண்டும்‌ சமூகத்‌ தொண்டும்‌ ஒன்றுக்‌ 
கொன்று ஆதாரமாய்‌ இருக்கின்றன. சமூகத்‌ தொண்டின்‌ 
திட்பம்‌, சமய ஒமுக்கங்களின்‌ மேன்மையைப்‌ பொருத்‌ 
இருக்கின்‌ றஅ என்னலாம்‌. 'ஓழுக்கம்‌ உயிரினும்‌ ஓம்பப்படும்‌” 
என்ற திருவள்ளுவர்‌ இருவாக்கு பலர்க்கும்‌ நினைவிருக்கும்‌. 

ஒழுக்கத்திற்கு அடிப்படை மனச்சான்றதான்‌ என்று 
லர்‌ கருஅவார்கள்‌. ஆனால்‌ மனச்சான்று என்பது அநேக 


80 சித்தாந்தம்‌ 


மாய்த்‌ தேச கால வர்த்தமானங்களை யொட்டி நிற்பது. 
எனவே அது காலத்திற்‌ கேற்பவும்‌, சூழ்நிலைக்‌ கேற்பவும்‌ 
மாறுபடுதல்‌ இயல்பாகும்‌. உதாரணமாக, வாணிபம்‌ செய்வோ 
ருடைய மனசாட்சிக்கும்‌ உத்தியோகம்செய்‌ு ஊதியம்‌ பெறு 
பவர்களுடைய மனசாட்சிக்கும்‌ வேறுபாடுண்டு. எனவே, 
பல்க்‌ மனச்சாட்சியைப்‌ பொருத்தமட்டி லிருப்பின்‌ 
௮௮ நல்லொழுக்கமாகவே அமைவஅ அரிஅ. சமய சாத்திரங்‌ 
களில்‌ ௮நுபூதிமான்கள்‌ கூறியுள்ள ஒழுக்க நெறியே சால்‌ 
புடையதாகும்‌. அந்த முறையில்‌ சமய உணர்ச்சி கொண்டு 
சமூக சேவை செய்வது சமய;மும்‌ சமூகமும்‌ ஒருங்கு வளர்ச்சி 
யடைதத்குச்‌ சிறந்த சாதனமாகும்‌. சமூகத்‌ தொண்டி ற்‌ 
செலுத்தாத சமய உணர்ச்சியா ற்‌ பயனில்லையென்றே கூறலாம்‌. 
சைவ சமய பரமாசா ரியர்கள்‌ இதையுணர்த்த அவதரித்தவர்க 
பொற்காசு ன்று மக்களுடைய பஞ்ச அவலத்தை மாற்றி 
னர்கள்‌ என்று காண்கறோம்‌. அப்பர்‌ சுவாமிகள்‌ தம்முடைய 
. உழவாரப்படை கொண்டு மக்கள்‌ நடக்கும்‌ பாதைகளிலுள்ள 

கல்லையும்‌ முள்ளையும்‌ அகற்றிப்‌ பணியாற்றினார்கள்‌. பல: 
அடியார்கள்‌ ௮ன்னமளித்‌ தம்‌, ஆடை அளித்‌ அம்‌ பிற அறம்‌ 
பலசெய்தும்‌ வாழ்க்கார்களென்று திருத்தொண்டர்‌ புராணத்‌ 
தில்‌ காண்கிறோம்‌ : 

“£ தொண்டலால்‌ துணையுமில்லை, சோலலால்‌ உடையுயில்லை ?? 

“£ பிச்சைய தேற்றான்‌ பிரியாதறஞ் செய்ய '? 
என்ற அப்பர்‌ சுவாமிகள்‌ கூறுகிறார்கள்‌. 

அப்படிப்பட்ட தொண்டாற்றுதற்கு அடிப்படையாக 
வேண்டும்‌ பண்பு அன்பாகும்‌. அன்பே சிவம்‌ ?” எனக்‌ 
கொள்வ சைவ சமயம்‌. நாம்‌ ஈம்‌ குழந்தைகளிடம்‌ அன்பா 
யிருக்கிறோம்‌ என்றால்‌ அவர்களுக்கு அவன செய்து தரா 
விடில்‌ ஈம்‌ ௮ன்பு உள்ளன்பல்ல என்றே கூறவேண்டும்‌. 
நடமாடும்‌ கோயிலுக்காற்றும்‌ பணி பட மாடும்‌ பமமற்கு ஆகும்‌ 
என்னு அன்றோர்‌ கூறியிருத்தல்‌ பணியின்‌ பெருமையை 
உணர்த்துகிறது. 


மங்கையர்‌ மாநாட்டுத்‌ இறப்புரை 31 


சைல நெறி இப்படிப்பட்ட பேருண்மைகளை உணர்த்த: 
வல்ல. சிவனடி.யவர்கள்‌ செயற்கரிய தொண்டுகளைப்‌ புரிக்‌அ 
வாழ்ந்தார்கள்‌ என்று கூறிச்‌ சமயத்தின்‌ பெருமையையும்‌,. 
சைவ அடியார்களின்‌ பெருமையையும்‌ நினைப்பூட்டிக்‌ கொள்‌ 
வது வெறும்‌ மகிழ்ச்சிக்கல்ல. அந்த நினைவு தொண்டில்‌ 
நமக்கு ஊக்கம்‌ தருதல்‌ வேண்டும்‌. மக்கள்‌ பணியிலும்‌ ஆண்‌ 
டவன்‌ பணியிலும்‌ அந்நினைவு நம்மை ஈடுபடுத்தல்‌ வேண்டும்‌. 


அன்னிய நாட்டுச்‌ சமயங்களின்‌ வளர்ச்சிக்குக்‌ காரணர்‌ 
அச்‌ சமயங்களின்‌ தொண்டர்களேயாவர்‌. அவர்கள்‌, மக்கள்‌ 
வறுமையால்‌ பீடிக்கப்பட்டு வாழும்‌ சேரிகளுக்குச்‌ சென்று 
அவர்களுக்கு வேண்டிய உதவிகள்‌ செய்தல்‌, பிணியால்‌ வருர்‌: 
இக்கொண்டு மக்களிருக்கும்‌ மருத்‌அவ நிலையங்களுக்குச்‌ 
சென்று அவர்களிடம்‌ அன்பு காட்டுதல்‌, அறியாமையால்‌: 
மக்கள்‌ கொண்டுள்ள கெட்ட பழக்க வழக்கங்களை மாற்ற: 
அறிவு புகட்டல்‌, தொழுகைக்குரிய இடங்களில்‌ மக்களுக்கு. 
ஈல்‌அபதேசங்களைச்‌ செய்தல்‌ முதலிய பணிகள்‌ புரிவதால்‌ அச்‌ 
சமயங்கள்‌ மேலோங்கி வளர்ச்சியடைந்து வருகின்றன. ஈம்‌ 
, கோயில்களில்‌, பாதிரியார்‌ ஸ்தானத்திலுள்ள_குருக்கள்மார்‌ 
கள்‌ மக்களுக்கு நல்‌ ௮பதேசம்‌ கூறுதலை நாம்‌ காணவில்லை. 
பிற அநறிஞர்களேக்கொண்டு சமயப்‌ பிரசங்கங்களை நடத்தி 
னால்‌, அப்படிப்பட்டவர்களிடம்‌, கோயில்‌ வழிபாட்டுரிமை 
யில்லாமையால்‌, அவர்களுடைய பேச்சுக்குப்‌ போதிய மதிப்‌ 
பில்லாமல்‌ போகிறது, மக்கள்‌ யாரிடத்்‌அ அதிக மரியாதை 
காட்டுகிரடார்களோ அவர்கள்‌ சொல்லும்‌ உபதேச மொழி 
களைத்தான்‌ ஏற்பார்கள்‌. அதேபோல்‌, கல்வியறிவு பண்‌ 
பாடில்லாதவர்கள்‌ கோயிலில்‌ பூஜை செய்தால்‌ அதையும்‌ 
மக்கள்‌ மதிப்பதில்லை, இந்த முரண்பாட்டு முறையால்‌ ஈம்‌ 
கோயில்களின்‌ மதிப்பு குறைந்து வருறெஅ. 


இந்த நிலையில்‌ வைதிகரென்றும்‌, அறிஞர்களென்றும்‌ 
பிரிவினை ஏற்பட்டு, சமயங்களில்‌ பிணக்குகள்‌ உண்டான்‌ 
றன. ஒழுக்கச்‌ சிறப்புள்ளவர்களைக்‌ கொண்டு கோயில்களில்‌ 
மக்களுக்கு நாள்தோறும்‌ நல்‌ உபதேசமொழிகள்‌ கூறப்பட 


32 -  இத்தாந்தம்‌ 


வேண்டும்‌. ஈம்‌ பமமாசாரியர்களேப்‌ போன்று, சிறந்த 
அறிஞர்கள்‌ தாமே கோயில்களுக்குச்‌ சென்று சொற்பொழி 
வாற்றும்‌ பணியை ஏற்றுக்கொள்ளுதல்‌ வேண்டும்‌. அவர்கள்‌ 
தாமாகவே முன்வந்து தக்க சூழ்நிலையை ஏற்படுத்திக்‌ 
கொண்டு, '£ நான்‌ பெற்ற இன்பம்‌ பெறுக இவ்வையகம்‌ ?? 
கான்ற குறிக்கோளினால்‌ தாண்டப்பெற்றவர்களாய்ப்‌ பய 
அள்ள உபந்நகியாசங்களை உள்ளன்புடன்‌ நிகழ்த்தவேண்டும்‌. 
அப்படி முன்வரும்‌ பணியாளர்களுக்குக்‌ கோயிலதிகாரிகள்‌ 
இட முதலிய வசதிகள்‌ செய்‌ அதருதல்‌ வேண்டும்‌. 

சைவ சமயத்தை வளர்த்து வந்த வகையில்‌ முன்னாளில்‌ 
பெண்மணிகட்கும்‌ பெரும்பங்கு இருந்‌அவந்தது. திருநாவுக்‌ 
கரசரை நமக்கு அளித்தவர்‌ அவருடைய தமக்கையாரசன்ரே ! 
திருஞானசம்பந்த சுவாமிகளை நினைத்தமாத்திரத்தில்‌ பால்‌ 
சுரக்கும்‌ அன்புபடைத்த பாண்டி மாதேவியார்‌ மங்கையர்க்‌ 
கசசியார்‌--முயற்சியாலன்றோ மங்கக்டெந்த சைவஒளி மாண்‌ 
புத ஐங்கிற்று ! அக்காலத்திருந்த கொடிய பல இடர்ப்பாடு 
களுக்கிடையே அவர்கள்‌ இச்சமயத்தைத்‌ தாழாது காத்து 
நிலைகிறுத்தியதின்‌ பயனைப்பற்றி காம்‌ இன்று பெருமையுடன்‌ 
பேசுகரேமேயொழிய, அவர்கள்‌ பாடுபட்டஅபோல்‌ நாம்‌ 
பாடுபட முன்வருவதில்லை. அதற்கு அஞ்சுகிறோம்‌. அவ்‌ 
வச்சத்தை நீக்கி ஆர்வமுடன்‌ வர்க பணிசெய்யச்‌ சைவ 
மங்கையர்கள்‌ முற்படவேண்டுமென்ற பெருவிருப்புடன்‌ 
இச்‌ சைவ்‌ மங்கையர்‌ மகாநாட்டைத்‌ இறந்து வைக்கிறேன்‌. 
இதற்கெல்லாம்‌ இறைவனருள்‌ புரியவேண்டும்‌ என்ற பிரார்த்‌ 
தனையைச்‌ செய்‌ கொண்டு அடியவர்கள்‌ யாவருக்கும்‌ எனன 
வணக்கத்தையும்‌ ஈன்றியையும்‌ தெரிவித்‌ அக்கொள்ளுகறேன்‌. 


வரவேற்புரை 

மெய்யன்பர்களே, 

இம்‌ மகாகாட்டைத்‌ திறந்து வைக்க அன்புடன்‌ 
இசைந்‌அள்ள கனம்‌ மந்திரி உயர்திரு. பக்தவத்சல முதலியார்‌ 
அவர்கட்கும்‌, சமாஜ மகாநாட்டுத்‌ தலைவர்‌ இரு. ம. பால 
சுப்பிரமணிய முதலியார்‌ அவர்கட்கும்‌, இளைஞர்‌ மாராட்டுச்‌ 
இறப்பாளர்‌ இரு. மணலி. இராமகிருஷ்ண முதலியார்‌ அவர்‌ 
கட்கும்‌, இளைஞர்‌ மகாகாட்டுத்‌ தலைவர்‌ இரு. ௪. சிவகுமாசன்‌ 
அவர்கட்கும்‌, மங்கையர்‌ மாகாட்டுத்‌ இறப்பாளர்‌ ஸ்ரீமதி. 
சரோஜினி வரதப்பன்‌ அம்மையார்‌ அவர்கட்கும்‌, மாதர்‌ மகா 
நாட்டுக்‌ தலைவி திருமதி ஜோதி வெங்கடாசலம்‌ அம்மையார்‌ 
அவர்கட்கும்‌, சொற்பொழிவாற்ற இசைந்கள்ள அறிஞர்க 
ளுக்கும்‌, சமாஜ அங்கத்‌ இனர்‌ அனைவர்களுக்கும்‌, கூடியுள்ள 
சிவகேயச்‌ செல்வர்கள்‌ யாவருக்கும்‌ எங்கள்‌ அன்பு கலந்த 
வரவேற்பை அளிக்ன்றோம்‌. 

இம்‌ மகாநாடு கூடும்‌ மயிலாப்பூர்‌ சான்றோர்‌ உடைத்‌ 
தென்று சொல்லப்படும்‌ தொண்டை ஈாட்டிற்குத்‌ திலகம்‌ 
போல்‌ விளங்குகின்ற. தமிழ்‌ நாட்டின்‌ தலைகரான 
சென்னையம்பதியின்‌ ஒரு பகுதியாய்‌ இருப்ப அமல்லாமல்‌, 
சைவ சமய ஆசாரியர்களில்‌ ஒருவரான நாளும்‌ இன்னிசை 
யால்‌ தமிழ்‌ பரப்பிய திருஞான சம்பந்தப்‌ பெருமான்‌ 
தேவாரப்‌ பதிகம்‌ பாடி எலும்பைப்‌ பெண்ணாக்கய அற்புதம்‌ 
நிகழ்த்திய பெருமை வாய்ந்த அ. உமாதேவியார்‌ மயி லுருவம்‌ 
கொண்டு இறைவனைப்‌ பூசித்த புகழ்‌ வாழ்ந்தது. இத்தகைய 
பெருமைகள்‌ பெற்ற திருமயிலாப்பூரில்‌ சமாஜ விழா ஈடத்து 
வது மிகப்‌ பொருத்தமான. 

நமது சைவ இத்தாந்த மகா சமாஜம்‌ 52 ஆண்டுகளாகச்‌ 
சைவ சமய வளர்ச்சிக்குப்‌ பல பணிகள்‌ ஆற்றியுள்ள ௮. 
அதில்‌ முச்கயமானஅ சைவத்‌ திருமுறைகள்‌ சித்தாந்த 
சாத்தியங்கள்‌ முதலிய சமய நூல்களைப்‌ பல்லாயிரக்‌ கணக்கில்‌ 
அச்சிட்டு அடக்க விலைக்கு வெளியிட்ட தாகும்‌. இப்பணியில்‌ 
தின்‌ 52-வது ஆண்டுவிழாவின்‌ வரவேற்புக்‌ கழக த்தார்‌ ரிகழ்த்தியது. 

8 


34 சித்தாந்தம்‌ 


மிகவும்‌ ஈடுபட்டு ஒத்அழைத்த பெரியார்‌ காலஞ்‌ சென்ற 
இரு. வி. உலகநாத முதலியார்‌ அவர்‌. அச்சுப்‌ பிழைகள்‌ 
இல்லாமல்‌ புத்தகங்கள்‌ வெளிவர மிக்க பிரயாசை எடுச்‌.தக்‌ 
கொண்ட அ மல்லாமல்‌, அச்சிட்ட புத்தகங்களைத்‌ தன்னிடம்‌ 
வைத்திருக்‌, விற்று, அச்டெ முன்‌ பணம்‌ உதவிய அன்பர்‌ 
களுக்குத்‌ தொந்தரவில்லாமல்‌ அவர்கள்‌ போட்ட பணத்‌ 
தைத்‌ தந்‌.து கொண்டிருந்தார்‌. அதனால்‌ அவர்‌ இருந்த வசை 
யில்‌ அடக்க விலைப்‌ பதிப்புகள்‌ வெளிவர இலகுவாயிருந்க அ. 
சமாஜம்‌ அடக்க விலைப்‌ பதிப்புகளை முன்போல மேலும்‌ 
வெளியிட வேண்டுமானால்‌ அவரைப்‌ போன்று ஒத்துழைக்‌ 
கும்‌ தொண்டர்கள்‌ தேவை. 

சைவ சமய வளர்ச்சிக்கு ஈமது சமாஜம்‌ பல திட்டங்‌ 
களை வகுத்திருக்கிறது, நிறைவேறிய இட்டங்கள்‌ மிகச்‌ 
சிலவே. சைவ சமய வளர்ச்சிக்குரிய திட்டங்களில்‌ ஓன்று 
சிறுவர்களுக்கும்‌, முதியோர்களுக்கும்‌ தேவாரம்‌ முதலிய 
இருமுறைப்‌ பாடல்களை இசையுடன்‌ பொருள்‌ விளங்கும்‌ 
முறையில்‌ ஓதக்‌ கற்றுக்‌ கொடுத்தல்‌ அகும்‌. அப்படிப்‌ பாடம்‌ 
கற்றுக்‌ கொடுக்கும்‌ முறையில்‌ £ தேவாரத்‌ திரட்டு ?? ஒன்று 
சமாஜத்‌ தலைவரால்‌ வெளியிடப்‌ பட்டுள்ளது. சென்னை 
இராயபுரம்‌ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில்‌ 4 மாதங்களாக 
இந்த முறையில்‌ தேவாச வகுப்பு ஈடக்‌ அகொண்டு வரு... 
அதிபத்த நாயனார்‌ மரபினர்‌ பலர்‌ ஊச்கத்‌ துடன்‌ கற்றுப்‌ பய 
னடைஇன்றனர்‌. சென்னையில்‌ பல இடங்களில்‌ இம்‌ முறை 
யில்‌ தேவார வகுப்புகள்‌ ஈடத்தச்‌ சில பெரியார்கள்‌ முன்‌ 
வந்‌ அன்ளார்கள்‌. இதனால்‌ மிக்க பயன்‌ விரையுமென்று ஈம்பு 
கிழோம்‌. இதற்குப்‌ பொதுமக்கள்‌ ஒத்துழைப்பு மிக அவரி 
யம்‌. பெற்றோர்கள்‌ தங்கள்‌ குழந்தைகளைத்‌ தேவாச வகுப்‌ 
பிற்குத்‌ தவமுமல்‌ அனுப்பித்‌ தேவாரம்‌ கற்றுக்‌ கொள்ளச்‌ 
செய்தல்‌ வேண்டும்‌. அதனால்‌ பிள்ரேகள்‌ பயனடைவத 
மல்லாமல்‌ பெற்றோர்களும்‌ பயனடைவார்கள்‌. 

சைவ சமய வளர்ச்சிக்கு ஆவன செய்வதைப்‌ பற்றித்‌ 
தீர்மானங்கள்‌ கிறைவேற்றுவதோடு அமையாமல்‌, ஈடை 
முறையில்‌ கொண்டு வரக்கூடிய லை பணிகளைப்‌ பற்றி ஈன்கு 


திறப்புரை 35 


ஆராய்ந்த தேர்ந்து அவைகளில்‌ ஈடுபட்டு ஓக்‌ அழைக்கும்‌ 
படி. உங்கள்‌ அனைவரையும்‌ வேண்டுகின்றோம்‌. 

வரவேற்புக்‌ * கழகத்தினசாகிய நாங்கள்‌ இம்‌ ஞான்று 
நாட்களில்‌ புரியவேண்டிய தொண்டுகளில்‌ குறைபாடு நேரு 
மாயின்‌ அவற்றைப்‌ பொருட்‌ படுத்தாமல்‌ பொறுத்துக்‌ 
கொள்ளுமாறு வேண்டுகிறோம்‌. 

சைவ ஈன்‌ மக்களே ! மறுமுறையும்‌ உங்கள்‌ அனைவரை 
யும்‌ பெரு மகிழ்ச்சியுடன்‌ வரவேற்கின்றோம்‌. 

இங்கனம்‌ : 
வரவேற்புக்‌ கழகத்தார்‌ 
திறப்புளை 
மெய்யன்‌ புடைமீர்‌ ! 

சைவ சித்தாந்த மகா சமாஜ 52-வது ஆண்டு நிறைவு 
விழாவையும்‌ சைவர்‌ மகாநாட்டையும்‌ அவக்கிவைக்கும்‌ 
வாய்ப்பு இன்று எனக்களித்தமைக்கு மகிழ்ச்சியுறுிறேன்‌. 
இம்மகா நாட்டைத்‌ அவக்கிவைப்பதென்பஅ எரியும்‌ விளக்‌ 
கைத்‌ தூண்டுவது போலாகும்‌. 51 ஆண்டுகளாகச்‌ சைவப்‌ 
பணியாற்றிவரும்‌ இம்மகா சமாஜத்தின்‌ விழாவைத்‌ அவக்இி 
வைப்பதன்‌ நோக்கம்‌, பன்னாட்பணியால்‌ நீங்கள்‌ சோர்வடை 
யாமல்‌ புத்‌.தூணர்ச்சியோடு மேலும்‌ பணியாற்ற ஊக்குவித்‌ 
. தலேயாகும்‌. போர்க்களத்திற்குச்‌ செல்லுமுன்‌ சேனாதிபதி, 
படைகளை ஒன்று கூட்டி வீரச்‌ சொற்களால்‌ அவர்க 
விளித்து ஊக்குதல்‌ போன்றதே என அ பணியாகும்‌. 

“ மெய்யன்புடையீர்‌ |?” என்று நான்‌ உங்களை விளித்துப்‌ 
பேசியதன்‌ கருத்த, அன்பலால்‌ இவமில்லை என்ற சைவ 
நெறியை மேற்கொண்டு ஒழுகுபவர்கள்‌ அன்பாயிருத்‌ 
தல்‌ வேண்டுமென்பதே யாகும்‌. '£ அன்பே சிவம்‌ ?? என்பத 
சைவ சமயத்தின்‌ அடிப்படைத்‌ தத்துவமாகும்‌. இக்கருத்‌ 

*917-12-1957-ல்‌ மயிலையில்‌ கடைபெற்ற சைவ இத்தார்த மகா 
சமாஜத்தின்‌ 52-வது ஆண்டுவிழாவின்‌ இறப்பாளர்‌-அறநிலையப்‌ பாது 
காப்பு மர்திரியார்‌-உயர்திறா. எம்‌. பக்தவத்சலம்‌ அவர்கள்‌ ஆற்றியது. 


36 சித்தாந்தம்‌ 


தைத்‌ திருமூலர்‌ ஒரு திருமந்திரத்தில்‌ ஈன்றாக எடுத்துக்‌ 
காட்டியருளியுள்ளார்‌. ௮௮, 
££ அன்பும்‌ வெமும்‌ இரண்டென்பர்‌ அறிவிலார்‌ ; 
அன்பே வெமாவ தாரும்‌ அறிலொார்‌ 
அன்பே வெமாவ சாரும்‌ அறிக்‌,சபின்‌ 
அன்பே சிவமாய்‌ அமர்ட் இருப்பாரே ?? 
என்பதாம்‌. 
“ எவ்வுயிரும்‌ நீங்காது உறையும்‌ இறைஏவ னென்று 
எல்வுயிர்க்கும்‌ அன்பா யிரு ?? 
எனச்‌ சைவநெறி கூறியிருப்பதே ஈமக்கும்‌ பிறர்க்கும்‌ ஈலம்‌ 
தரும்‌ ஈல்ல நெறியாகும்‌. மனித வாழ்க்கைக்கும்‌ சமய 
வளர்ச்சிக்கும்‌ அன்பு இன்றியமையாததொரு பண்பாகும்‌. 
உயிர்நிலையே அன்பின்‌ வழியதென்றும்‌, அன்பில்லா மனித 
உருவம்‌ எலும்பின்‌ மேல்‌ போர்த்த தோல்‌ உடம்பே யாகும்‌ 
என்னும்‌ இப்பதியின்கண்‌ அவதரித்த திருவள்ளுவர்‌, 
₹: அன்பின்‌ வழியது உயிர்நிலை ; ௮ஃதிலார்க்கு 
என்புதோல்‌ போர்த்த உடம்பு ?? 
என்னும்‌ திருக்குறளில்‌ காட்டியுள்ளார்‌. இச்‌ சைவநெறி 
எந்நாட்டவர்க்கும்‌ வேண்டற்பால.து என்பதை உணர்த்தவே 
** எந்தாட்டவர்க்கும்‌ இறைவா போற்றி?” யென்று மாணிக்க 
வாசக சுவாமிகள்‌ சிவபெருமானைப்‌ போற்றுகிறார்கள்‌. எம்‌ 
மதத்திலும்‌ ஊடுருவி நிற்பஅ அன்புரெறியேயாகும்‌. எனவே 
இ௫ ஒரு சமாச கெறியுமாகும்‌. இப்பொழுஅ ஈம்‌ நாட்டி 
அள்ள அன்பங்கள்‌ யாவும்‌ அன்பின்மை காரணமாக விளை 
வனவே யாகும்‌. அன்பங்கள்‌ நீங்கவேண்டுமானால்‌ அன்பு 
வேண்டுமென்பதைப்‌ பாரதியாரும்‌ பின்வரும்‌ பாடலில்‌ 
விளக்கக்‌ காட்டுகிறார்கள்‌ : 
“1 துன்ப நினைவுகளும்‌ சோர்வு பயமுமெல்லாம்‌ 
அன்பிலழியுமடி-ளெியே ! 
அன்புச்‌ கழிவில்லை காண்‌.?? 
“அன்பகத்தில்லா உயிர்வாழ்க்கை வன்பரற்கண்‌ வற்றல்‌ 
மாந்தளிர்‌த்‌ தற்‌அ? என்று திருவள்ளுவர்‌ கூறுவதபோன்று: 
அன்பில்லாத மக்கள்‌ வாழுமிடம்‌ பாலைவனமே யாகும்‌. 


திறப்புரை 37 


ஒருவர்க்கொருவர்‌ கொண்டுள்ள பகைமை நீங்கினொலல்‌ 
லத பகவானை அடையமுடியா அ என்பதைச்‌ வெபெருமானே 
உணர்த்‌ அவஅபோல்‌, சைவ சமயாசாரியராய்‌ விளங்கிய சுந்தர 
மூர்த்தி சுவாமிகளுக்கும்‌ பசவைராச்சியார்க்கு மிடையே 
நேரிட்ட பிணக்கைத்‌ திர்த்துவைக்கச்‌ சிவபெருமான்‌ தூது 
சென்றதைக்‌ காண்கிறோம்‌. ௮ .அகாரணம்பற்றியே சுந்தரர்பால்‌ 
பகைமை கொண்ட ஏயர்கோன்‌ கலிக்காம நாயனார்‌, 
வயிற்றுவலியால்‌ அன்பப்பட, அத்அன்பத்தை நீக்கச்‌ சுந்தர 
சபையே இவபெருமான்‌ அனுப்பியதாகத்‌ திருத்தொண்டர்‌ 
புராணத்தில்‌ காண்கிறோம்‌. அவ்வாலாறு என்ன உணர்த்த 
றது ? பகைமை கொண்டால்‌, சிவன்மேல்‌ அன்பு பூண்ட 
அடியவர்களும்‌ பிணி முதலியவற்றிற்கு ஆளாவார்கள்‌ என்‌ 
பது தேற்றம்‌. நாட்டிற்கு காடு பகைமை, மொழிக்கு மொழி 
பகைமை, இனத்திற்கு இனம்‌ பகைமை இப்படிப்பட்ட பகை 
கள்‌ நாட்டில்‌ வளச வளர, புதிது புதிதான நோய்கள்‌ இப்‌ 
போது ௩ம்‌ இந்தியாவிற்கு மேல்நாட்டு நாகரிகத்‌ துடன்‌ வந்த 
கொண்டிருப்பதை அனுபவத்தில்‌ காண்கிறோம்‌. எத்தனை" 
வித மதஸ்தாபனங்கள்‌, ஆலயங்கள்‌ இருந்தபோதிலும்‌, மக்க 
னிடை அமைதி பிறக்காமல்‌, ௮மளியே பெருவெருவதற்குக்‌ 
காரணம்‌ மக்களிடை அன்பான வாழ்க்கை இல்லாததே 
யாகும்‌. அன்பு உண்மையன்பாக இருக்கவேண்டும்‌, அன்‌ 
யான சொற்களால்‌ பேசிவிட்டுச்‌ செய்கை அதற்கு மாறாக 
இருப்பின்‌ ௮.௮ மெய்யன்பாகா அ. மெய்யன்புடைய சைவர்க 
ளாகத்‌ இகழவேண்டில்‌, வாய்மை வேண்டும்‌. சுந்தரமூர்த்தி 
சுவாமிகள்‌ சிவபெருமானால்‌ தடுத்தாட்‌ கொள்ளப்பட்ட பெருக்‌ 
தகை. அவரே வாய்மை தவறிய குற்றத்தால்‌ தம்‌ பார்வையை 
இழந்து பரமனை வேண்டிப்‌ பாடினார்‌ என்றால்‌, சாதாரண 
மக்களாகிய நாம்‌ தினந்தோறும்‌ செய்‌ அவரும்‌ அப்படிப்பட்ட 
குற்றத்திற்கு என்ன தண்டனை இடைக்கும்‌! சைவத்‌ 
திருமுறைகளின்‌ இறுதியான 12ம்‌ திருமுறையாக விளங்கும்‌ 
திருத்தொண்டர்‌ புராணத்தில்‌, சென்னைக்கு அண்மையில்‌ 
வாழ்ந்திருந்த சேக்கிழார்‌ பெருமான்‌ இப்படிப்பட்ட 
பேருண்மைகளை நாயன்மார்களுடைய சரித்திரத்தில்‌ எடுத்‌ 


38 சித்தாந்தம்‌ 


அக்‌ காட்டியுள்ளார்‌. அப்படிப்பட்ட நூலைப்‌ பிரமாணமாகக்‌ 
கொண்டொழுகும்‌ சைவ மக்கள்‌ தூய்மையான அன்பு" 
கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும்‌. செயலிலும்‌ 
எண்ணத்திலும்‌ அன்பின்‌ பண்பு இருத்தல்‌ வேண்டும்‌. 
அன்பே சைவ நெறிக்கு அடிப்படைப்‌ பண்பென்றும்‌, 
சிவ புண்ணியத்தால்‌ பெறப்படும்‌ பண்பென்றும்‌, அதுவே 
ஆர்வமாகவும்‌, காதலாகவும்‌, வேட்கையாகவும்‌ வளமப்பெற்று 
இறைவனருளுக்கு காம்‌ பாத்திரமாக வேண்டுமென்றும்‌ 
கண்ணப்ப நாயனார்‌ சரித்திரத்தில்‌ அழகாகச்‌ சேக்கிழார்‌ 
பெருமான்‌ பின்வரும்‌ பாட்டில்‌ எடுக்‌.துக்‌ காட்டுகிறார்‌ : 
££ முன்புசெய்‌ தவத்தின்‌ ஈட்டம்‌ முடிவிலா இன்பமான 
அன்பினை எடுத்துக்காட்ட அளவிலா ஆர்வம்‌ பொங்கி 
மன்பெரும்‌ காதல்கூர வள்ளலார்‌ மலையை நோக்இ 
என்பு ரெக்குருூ உள்ள த்செழு பெருவேட்கை யோடும்‌ '? 
அன்பு பெருகும்‌ வகையில்‌ காளத்தி மலைமீஅ ஏறிச்‌ 
சென்றார்‌ கண்ணப்ப நாயனார்‌ என்று கூறுகிருர்‌, வேட்கை 
கொண்டு என்பு தெக்குருகப்‌ பாடுவது ஜீவன்முத்தர்கள்‌ 
இயல்பு. அப்படிப்பட்ட தெய்வ உணர்ச்சி வரவேண்டுமென்‌ 
பதே சமயங்களின்‌ கருத்தாகும்‌. சைவ சமயத்தின்‌ இறப்பு, 
அப்‌ பண்பாட்டை எந்த முறையில்‌ வளரச்‌ செய்ய வேண்டு 
மெனச்‌ சரியை முதலிய வழிகளால்‌ வஞுத்அக்‌ காட்டுதலே 
யாகும்‌. 
எனவே, மெய்யன்பர்களே ! இப்படிப்பட்ட உயர்‌ 
வுணர்ச்சிகளை நாடி, செயல்‌ முறையில்‌ அவற்றைக்‌ கொண்டு 
வருவதற்கு ஏற்ற நிலைக்களமமைத்தலே மகாநாடுகளின்‌ 
கோக்கமாகும்‌. தீர்மானங்கள்‌ கொண்டு வருதல்‌ சுலபம்‌. 
திர்மானங்களைச்‌ செயல்முறையில்‌ கடைப்பிடி க. அஓமுகாவிடி.ல்‌ 
மகாநாட்டின்‌ பயன்‌ சிறந்ததாகாஅ. மகாநாடு கூடுதல்‌ ஒரு 
சமய நோன்பென்றும்‌ கொள்ளலாம்‌. நோன்பென்பது 
இன்ன காரியங்களைச்‌ செய்யவேண்டும்‌, இன்ன காரியங்களைச்‌ 
செய்யலாகாது என்ன நோன்புக்‌ காலங்களில்‌ சங்கல்பித்‌தக்‌ 
கொள்ளுதலாகும்‌. அதுபோல்‌ சமய வளர்ச்சிக்கும்‌ மக்க 
ளுடைய இன்ப வாழ்க்கைக்கும்‌ செய்ய வேண்டுவன யாவை 


திறப்புரை ட 89 


தவிர்க்கவேண்டுவன யாவையென்று தீர்மானித்து அதன்படி 
நடப்பதே இம்‌ மகாகாட்டின்‌ நோக்கமாக இருத்தல்‌ 
வேண்டும்‌. 

சைவம்‌ என்றாலே தமிழ்‌ மொழி நினைவுக்கு வரும்‌. 
நாளும்‌ இன்னிசையால்‌ தமிழ்‌ பரப்பும்‌?” திருஞான சம்பந்த 
சுவாமிகள்‌, '£ மிகு சைவத்தறை விளங்க ?” அவதரித்தா 
சென்று சேக்கிழார்‌ பெருமான்‌ கூறுவதினின்றும்‌ தமிழ்‌ 
மொழிக்கும்‌ சைவ நெறிக்கும்‌ உள்ள சம்பந்தம்‌ நன்கு: 
புலனாகும்‌. ஆனால்‌, சைவத்‌ தமிழ்‌ மக்களின்‌ தொகையையும்‌ 
இச்‌ சமாஜ அங்கத்தினர்கள. அ தொகையையும்‌ ஒப்பிட்டு 
கோக்குவோமாயின்‌, ஆயிரத்‌அக்கு ஒருவர்வீ தமும்‌ தேறுவ த 
அரிதாகும்‌. இஅ மிகவும்‌ பிற்போக்கான நிலையை உணர்த்து 
வதாகுமே! இதுவரையில்‌ நீங்கள்‌ செய்துவரும்‌ பணி போற்‌ 
றத்‌ தக்கதே யெனினும்‌, ௮து போதியதல்ல என்பதை 
உணர்த்த விரும்புகிறேன்‌. பேரறிஞர்களால்‌ அமைக்கப்பட்டு 
இயங்கிவரும்‌ இச்‌ சமாஜத்தின்‌ அங்கத்தவர்களுக்கு நான்‌ 
கூறவேண்டுவத அதிகமில்லை. அவர்களுக்குள்ள பெரும்‌ 
பொறுப்பை நினைப்பூட்டும்‌ வகையில்‌ என அ திறப்புரையில்‌ 
இவ்வளவும்‌ பேச அமைந்த. 

மற்றும்‌ தமிழ்ப்‌ பொதுமறை அருளிச்செய்த திருவள்ளு 
வர்‌ அவதரித்த பெருமையும்‌, ஆழ்வார்கள்‌ நாயன்மார்கள்‌ 
பாடல்‌ பெற்ற பெருமையும்‌, இன்னும்‌ பல பெருமைகளும்‌ 
உடைய இம்‌ மயிலையம்பதி. இங்கு இம்‌ மகாநாடு கூடியது : 
மிகவும்‌ பொருத்தமே யாகும்‌. இந்த நிகழ்ச்சி இச்‌ சமாஜ 
வளர்ச்சிக்கு ஓர்‌ அறிகுறியாகுமென்று கொள்ளலாம்‌. 
சமாஜ அங்கத்தினர்களின்‌ தொகை மேன்மேலும்‌ பெருக, 
தமிழ்‌ மக்களனைவரையும்‌ தன்னகத்தே கொண்டு, அன்பான 
வாழ்க்கையை மக்களிடையே வளசச்‌ செய்யத்தக்க முறை 
களில்‌ திட்டங்கள்‌ வகுத்து, அத்‌ திட்டங்களின்படியே பணி 
யாற்ற வேண்டுமென்று தெரிவித்‌. க்கொண்டு, இம்‌ மகா 
காட்டை இந்த நன்னாளில்‌ அவக்‌இ வைக்கறேன்‌. இறைவன்‌ 
திருவருளால்‌ இவ்‌ விழா இனி ஈடைபெறுவதாக. 


_——— 


சைவ சித்தாந்த மகா சமாஜம்‌ 
52-ம்‌ ஆண்டு அறிக்கை 


நமஅ சமாஜம்‌ திருப்பாதிரிப்புலியூரில்‌ ஸ்ரீமத்‌ ஞானி 
யார்‌ மடாலயத்தில்‌, ஸ்ரீலஸ்ரீ ஞானியார்‌ சுவாமிகள்‌ முன்னிலை 
யில்‌ விசுவாவசுணாி) ஆனிமீ 24௨ (7-7-1905) “வெள்ளிக்‌ 
இழமை தொடங்கப்பெற்றது. சபைப்பதிவுச்‌ சட்டப்படி 
11-12-1915-ல்‌ S. No. 6 of 1915-16 என்ற எண்ணோடு 
பதிவாயிற்று. சமாஜ விதிகள்‌ அவ்வப்போது இருகத்தங்‌ 
களோடு வெளியிடப்பட்டுக்‌ கடைசியாக 1955-ம்‌ ஆண்டில்‌ 
வெளிவர்தகஅ. சமாஜத்தின்‌ வெள்ளிவிழா 1930-ம்‌ ஆண்டி 
அம்‌ பொன்விழா சிதம்பரத்தில்‌ 1955-ம்‌ ஆண்டிலும்‌ கொண் 
டாடப்‌ பெற்றன. பொன்விழாவின்போது :! பொன்விழா 
மலர்‌ ?? ஒன்று வெளியிடப்பெற்றத. ஈமது சமாஜத்தின்‌ 
கோக்கம்‌, பணி, சைவசமய இறப்பு, சைவப்பெருமக்களின்‌ 
வாழ்க்கை முதலியன அடங்கிய அம்மலர்‌ ஒவ்வொரு அங்கத்‌ 
இனரும்‌ வாங்கப்‌ படிக்கவேண்டுமென்ற பெருகோக்கத் துடன்‌ 
அதன்‌ விலை முக்கால்‌ ரூபாயாகக்‌ குறைக்கப்பட்டுள்ள அ. 
நோக்கம்‌ 

6 ஒல்லும்‌ வகையால்‌ அறவினை ஓவாதே 
செல்லும்‌ வாயெல்லாம்‌ செயல்‌ ?? 
என்ற திருவள்ளுவர்‌ உபதேச மொழிக்கணெங்க *: மேன்மை 
கொள்‌ சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்‌ ? என்ற பெரு 
நோக்குடன்‌ பலதிறப்பட்ட பணிகளை நஈமஅ சமாஜம்‌ செய்து 
வருகிறது. அவற்றுள்‌ முக்கியமானவை : 

(1) 1980-ம்‌ ஆண்டுமுதல்‌ பன்னிரு திருமுறைகளையும்‌ 
பதினான்கு சாத்திரங்களையும்‌ அடக்க விலைச்‌ சுத்தப்‌ பதிப்பு 
கனாகப்‌ பல்லாயிரக்‌ கணக்கில்‌ நமது சமாஜம்‌ வெளியிட்‌ 
டுள்ள. தமிழ்‌ மக்கள்‌ இல்லங்கள்தோறும்‌ நமது சமாஜப்‌ 
பதிப்புக்கள்‌ மிளிர்கின்றன என்று கூறுதல்‌ மிகையாகாது. 
இந்த ஆண்டு விழாவின்‌ தொடக்க நாளாகிய இன்று 
திருவெம்பாவை திருப்பள்ளி யெழுச்சி மூலமும்‌ உரையும்‌ 
எட்டாம்‌ பதிப்பாகவும்‌, குகார்ச்சனைத்‌ இருமந்திரம்‌ மூன்றாம்‌ 


சமாஜ ஆண்டறிக்கை 41 


'பதிப்பாகவும்‌, முருகன்‌ முந்‌. நூல்‌ உரையுடன்‌ முதற்‌ பதிப்‌ 
பாகவும்‌ வெளி வருகின்றன. 

(2) முப்பது ஆண்டுகளாக ௩மஅ சமாஜம்‌ '“இத்தாந்தம்‌?? 
எனும்‌ தமிழ்‌ மாதப்‌ பத்திரிகையை வெளியிட்டு வருறெ.௮. 
இவ்வாண்டின்‌ தொடக்கத்தில்‌ இருந்த சமாஜ அங்கத்தவர்‌ 
தொகை 577, சேர்ந்தவர்கள்‌ தொகை 101, நீங்யெவர்‌ 118, 
இறுதியில்‌ உள்ளோர்‌ தொகை 560. அங்கத்தினசைச்‌ சேர்க்க 
ஒவ்வொருவரும்‌ உதவிபுரிதல்‌ நலம்‌. 

(3) சமாஜக்‌ கூட்டங்கள்‌ பல நடந்தன. நிர்வாக சபைக்‌ 
கூட்டங்கள்‌ ஏழும்‌ உறுப்பினர்கள்‌ பொதக்‌ கூட்டம்‌ ஓன்றும்‌ , 
கடைபெற்றன. விழாக்‌ கூட்டங்கள்‌ ஏழு நடைபெற்றன. 
அவற்றின்‌ விவரம்‌ அவ்வப்போஅ :: இத்தாந்தம்‌ ? என்னும்‌ 
சமாஜ பத்திரிகையில்‌ வெளிவந்துள்ள அ. ' 

அவையுமன்றி ஈமஅ சமாஜ உபதலைவர்‌ திருவாளர்‌ 
௪. சச்சிதானந்தம்‌ பிள்ளையவர்கள்‌ அங்காங்கு வாச வழிபாடு 
நடத்தி வருகின்றார்கள்‌. சென்னைத்‌ திருமயிலைக்‌ கபாலிச்சத 
இல்‌ அவர்கள்‌ ஆரம்பித்து இங்கட்ழெமைதோறும்‌ வாச வழி 
பாடு ௩டந்தவருதிறஅ. ௩மஅ சமாஜ காரிய தரிசயொயிருந்த திரு 
வாளர்‌ முத்‌ அசாமிபிள்ளை, 1.4.5. அவர்கள்‌ சென்னையிலிருந்த 
போது ஓவ்வொரு வார வழிபாட்டிலும்‌ சொற்பொழிவாற்றி 
வந்தனர்‌, அவர்‌ சேரன்மகரதேவிக்கு Deputy 0௦011௦0101.ஆக 
மாற்றப்பெற்றபின்‌ இப்போது சமாஜப்‌ பொதக்‌ காரியதரிசி 
அப்பொறுப்பை யேற்றுச்‌ சொற்பொழிவாற்றி வருகின்றனர்‌. 

ஸ்ரீமத்‌ ஞானியார்‌ சுவாமிகள்‌ நமது சமாஜத்தை 
தொடங்கிவைத்தவர்‌. அனு அண்டு வீழாக்களில்‌ அவர்கள்‌ 
தலைமை தாங்கியுள்ளார்கள்‌. அவர்களுடைய சொற்பொழிவு 
களைத்‌ இரட்டி இதுவரை 10 உபந்நியாசங்கள்‌ சித்தாந்தத்தில்‌ 
வெளியிடப்பட்டுள்ளன. இன்னும்‌ அவர்களுடைய உபந்நி 
யாசக்‌ குறிப்புகளைச்‌ சேகரிக்‌ அச்‌ கொடுக்கும்‌ சைவர்களுக்கு 
எமது நன்றியைச்‌ செலுத்தக்‌ கடமைப்பட்டுள்ளோம்‌. 
நூல்கள்‌ வெளியீடு : 


ஸ்ரீமத்பாம்பன்சுவாமிகளருளிய, காலாயிச,த்‌ திவ்யப்பிசபந்த 
விசாரம்‌, சிறு நாற்றிரட்டு, குமாவேள்‌ பதிற்றப்பத்தந்தாதி. 


42 சித்தாந்தம்‌ 
மகாநாடுகள்‌ : 

1956 ஞு டிசம்பர்‌ 80-ம்‌ தேதிமுதல்‌ மூன்று நாட்களும்‌ 
பெண்ணாகடத்தில்‌ மெய்கண்டார்‌ திருக்கோயிலுக்க௬௫ 
அள்ள மாந்தோப்பில்‌ மகாநாடு சிறப்பாக நடத்தப்பட்ட அ. 
இலங்கை மாஜி அமைச்சர்‌ இரு. ௬. நடேசபிள்ளை. பி.ஏ.) 
பி. எல்‌. அவர்கள்‌ தலைமை வூத்தார்கள்‌. சைவமங்கையர்‌ 
மகாநாட்டிற்குத்‌ திரு ௪. கற்பகவள்ளி அம்மையார்‌, பி.ஏ. 
பி. எஸ்‌. ஸி. (ஆனர்ஸ்‌) அவர்களும்‌, சைவ இளைஞர்‌ மகாகாட்‌ 
டிற்குத்‌ இரு. புலவர்‌, முருகவேள்‌, எம்‌.ஓ.எல்‌. அவர்களும்‌ 
தலைமை வகித்தார்கள்‌. 

அம்மகாநாட்டைச்‌ இறப்புற ஈடத்தித்‌ தந்த திருவாளர்‌ 
௪. அரங்கசாமி பிள்ளை, திரு. இராதாகருஷ்ண பிள்ளை முதலிய 
சைவப்‌ பெருமக்களுக்கு நமத சமாஜம்‌ நன்றி தெரிவித்துக்‌ 
கொள்றெஅ. 

சென்னை ஹித்து சமய அறநிலையப்‌ பாதுகாப்பாளர்‌ 
இருவாளர்‌ உத்தண்டசாம பிள்ளை, 1. A. 8. அவர்கள்‌ உத்தர 
விட்டபடி, சமாதஐத்‌ ்‌ இல்‌ மாதந்தோறும்‌ வெளியாகும்‌ 
1: இத்தாந்தம்‌ ?? என்னும்‌ பத்திரிகையை ரூ. 10,000-க்கு 
மேற்பட்ட வருமான முள்ள தேவஸ்தானங்கள்‌ வாங்கப்‌ 
பயன்படுத்த வேண்டுமென்பஅ. அவ்வுத்திசவின்படிக்கு இவ்‌ 
வாண்டு 20-க்கு மேற்பட்ட தேவஸ்‌ தானங்கள்‌ இச்‌ சமாஜ 
அங்கத்‌தஇினர்கனாகச்‌ சேர்ந்தள்ளார்கள்‌. இருவாளர்‌ உத்‌ 
தண்டராம பிள்ளை, 7. ந. 5. அவர்களுக்கு ஈமது சமாஜம்‌ 
ஈன்றியைத்‌ தெரிவித்‌ தக்கொள்ள கடமைப்பட்டுள்ள.௮. 

மற்றும்‌ புதிய அங்கத்‌ தினர்களைச்‌ சேர்த்துதவிய சைவப்‌ 
பேருமக்களுக்கும்‌, '* சித்தாந்தம்‌ ?? காலம்‌ தாழ்த்தாது 
அச்சிட்டுத்தரும்‌ சாது அச்சகத்தினர்க்கும்‌ விழாக்களில்‌ 
சொற்பொழிவாற்றிய அறிஞர்களுக்கும்‌, சமாஜப்‌ பணியை 
யேற்று கிர்வகிக்கும்‌ சைவ அன்பர்களுக்கும்‌, சைவர்கள்‌ 
யாவருக்கும்‌ எமத நன்றி உரித்தாகுக. 

இப்படிக்கு, 
மா, ப. தியாகராசன்‌, பொதுக்காரியதரிஎ 


சைவ சித்தாந்த மகா சமாஜ 52-ம்‌ ஆண்டு வரவு செலவுக்‌ ககக 
[1-12-56 


வரவு 


ஆரம்பக்‌ கையிருப்பு 26 
சாதாரண சந்தா 1890 

யுள்‌ சந்தா 150 

தீர்வுக்‌ கட்டணம்‌ 2 
புத்தக விற்பனை 308 
தபால்‌ வகை 7.1, 108 
பலவகை வரவு 106 


பாங்கி வட்டி 44, 
இந்தியன்‌ பாங்கில்‌ வாங்யெது 


2197 


சமாசப்‌ போநள்‌ வலிவு : 


6b 


முதல்‌ 30-11-57 வரை] 


| 
சித்தாந்தம்‌ அச்சுக்கூலி முதலியன ஜ்‌ 
போக்கு வரவு செலவு 
பாங்கியில்‌ கட்டியது 
பொக்கஷெதாரருக்குத்‌ 
இருப்பிக்கொடுத்தது 150 
முகவரித்‌ தாள்‌ அ V. P. ஓட்டுக்‌ 
கூலி முதலியன 101 
காகிதம்‌ முதலியன வாங்கிய து 560 
விற்பனைக்கு வாங்கிய புத்தகம்‌ வில்‌ 24 


ட்‌ 


சபால்‌ கூலி 75 
விழாச்‌ செலவுகள்‌ 23 
காரியதரிசியிடம்‌ கையிருப்பு 10 


2437 


மாஜி பொக்கிஷதாரர்‌ இரு. 1. K. சுந்தரம்‌ பிள்ளை 


அவர்களிடமிருந்து வரவேண்டியது 
கையிருப்புப்‌ புத்தகங்களின்‌ மதிப்பு 


மா. ப. தியாகராஜன்‌ 
செயலாளர்‌ 


MT 0. சம்பந்த முதலியார்‌ 
மாதப்‌ பரிசோதகர்‌ 


ரூ. 414 
ரூ. 4860 


பொக்வெதாரர்‌ 


67 
57 
94 


00 


58 
24 
00 
88 
87 
50 
91 06 


இந்தியன்‌ பாங்கில்‌ இவ்வாண்டு முடி.விலிருப்ப.து நூ. 2299 87 87 


75 
00 


8. ஈடராஜ முதலியார்‌ £. திருநாவுக்கரசு 
வருடப்‌ பரிசோதகர்‌ 


சமரஜ மாகாநாடு 
தே. த. கிருஷ்ணசாமி, பி.ஏ. பி.டி. 


சைவ இத்தாந்த மகா சமாஜத்தின்‌ 52-ம்‌ ஆண்டு நிறைவு 
விழாவை யொட்டிச்‌ சைவர்‌, சைவ மங்கையர்‌, சைவ இளைஞர்‌ 
மகாநாடுகள்‌ சென்னை, மயிலாப்பூரில்‌ டிசம்பர்‌ 27, 25, 29 
தாட்களில்‌ சிறப்பாக ஈடைபெற்றன. சைவர்‌ மகாநாட்டுக்கு 
மயிலைகிழார்‌ திரு. ம. பாலசுப்பிரமணிய முதலியார்‌ பி.ஏ.. 
பி. எல்‌. அவர்களும்‌, சைவ மங்கையர்‌ மகரநாட்டுக்குத்‌ 
திருமதி சரோஜினி வசதப்பன்‌ அவர்களும்‌, சைவ இளைஞர்‌ 
மகாதாட்டுக்குத்‌ இரு. ௪. சிவகுமாரன்‌ எம்‌. ஏ. அவர்களும்‌ 
தலைமை வூத்தார்கள்‌. 

£ பெருமயானத்‌அ௮ நடம்புரிவார்‌ ஈல்விழாப்‌ பொலிவில்‌ ” 
சிறந்தது திருமயிலாப்பூர்‌; பூம்பாவை * குடம்‌ உடைந்து 
எழுந்த ? பெருமையை யுடையது, உலகம்‌ போற்றும்‌ உத்‌ 
தமர்‌ திருவள்ளுவர்‌ தோன்றி வளர்ந்ததும்‌ மயிலையே. இப்‌ 
பழம்‌ பதியின்கண்‌ இவ்வாண்டு சமாஜ மகாகாடுகள்‌ நடை 
பெற்றமை பெருமையுடையதாகும்‌. முதல்‌ இரண்டு நாட்களும்‌ 
மூன்றாம்‌ நாள்‌ முற்பகலும்‌ கூட்டம்‌ ££ சாய்‌ கான 2” சபைப்‌ 
பந்தரில்‌ ஈடைபெற்றத. கூன்றாம்‌ நாள்‌ பிற்பகல்‌ கூட்டம்‌ 
இராஜராஜேஸ்வரி பாடசாலையில்‌ கடைபெற்ற அ. 

முதல்நாள்‌ காலை 7-மணிக்குத்‌ திருக்கபாலிச்சரத்‌ தில்‌ 
வழிபாடு நடைபெற்றது. சென்னை அறநிலையப்‌ பாஅகாப்பு 
மந்திரி உயர்திரு எம்‌. பக்தவத்சலம்‌ அவர்கள்‌ சைவர்‌ மகா 
நாட்டைத்‌ திறந்தவைத்தார்கள்‌. அன்பர்கள்‌ தேவாச பாசா 
யணத்துடன்‌ மகாநாட்டுப்‌ பந்தர்க்குச்‌ சென்றார்கள்‌. வரவேற்‌ 
புக்‌ கழகத்‌ தலைவர்‌ திரு. ௮. சோமசுந்தாஞ்‌ செட்டியார்‌ எம்‌.ஏ. 
அவர்கள்‌ தலைவர்‌ அவர்களையும்‌, மற்றவரையும்‌ வரவேற்ற 
னர்‌. தலைவர்‌ அவர்கட்கு வரவேற்புரையைக்‌ காஞ்சி-மெய்கண்‌ 
டார்‌ கழகச்‌ செயலாளர்‌ - இரு. திருஞானசம்பந்த முதலியார்‌ 
அவர்களும்‌, இரு. மணலி - இசாமகருஷ்ண முதலியார்‌ அவர்‌ 
கட்கு வரவேற்புசையைத்‌ இரு. வடிவேலாயுதம்‌ அவர்களும்‌, 


சமாஜ மகாநாடு க்க 


இரு. ௪. வெகுமாசன்‌ அவர்கட்கு வசவேற்புசையைத்‌ இரு. 
புலவர்‌ - முருகவேள்‌ அவர்களும்‌ வாசித்து அளித்தார்கள்‌. 
இரு. மணலி - இராமறுஷ்ண முதலியார்‌ பி. ஏ. அவர்கள்‌ 
சைவ இளைஞர்‌ மகாகாட்டைத்‌ திறந்‌அவைத்தார்கள்‌. சைவர்‌ 
மாநாட்டுத்‌ தலைவர்‌ திரு. ம. பாலசுப்பிரமணிய முதலியார்‌ 
பி. ஏ., பி. எல்‌. அவர்களது பேருசையைக்‌ திரு. பு. சா. 
சுவாமிநாத முதலியார்‌ எம்‌.ஏ., எல்‌.டி. அவர்கள்‌ படித்தார்‌ 
கள்‌. இராவசாடீப்‌ இருவாளர்‌ நல்‌. முருகேச முதலியார்‌ 
பி. ஏ. அவர்கள்‌ சமாஜத்தின்‌ நோக்கத்தைப்பற்றியும்‌, செய்ய 
வேண்டிய வேலைகளைப்பற்றியும்‌ பேசினார்‌. இளைஞர்‌ மகாநாட்‌ 
டுத்‌ தலைமைப்‌ பேருரையைக்‌ இரு. ௪. சிவகுமாரன்‌ எம்‌. ஏ. 
வாசித்தார்‌. பொஅச்‌ செயலாளர்‌ சமாத அறிக்கையை வாசத்‌ 
தார்‌. இதோடு அன்றைய காலை நிகழ்ச்சிகள்‌ முடிந்தன. 
பிற்பகல்‌ சான்கு மணிக்குச்‌ சைவர்‌ மகாநாடு தொடங்‌ 
இற்று. சைவத்‌ இருவாளர்‌ ரா. சண்முகசுந்தாஞ்‌ செட்டியார்‌ 
அவர்கள்‌ “அங்கும்‌ இங்கும்‌” என்பது பற்றிப்‌ பேசினார்கள்‌. 
இவ்வுடலோடு உயிர்‌ சேர்ந்து வாழும்‌ இவ்‌ வாழ்வே : இங்கு ” 
என்றும்‌, ஆண்டவஜேோடு சேர்ந்து வாழும்‌ வாழ்வே : அங்கு ” 
என்றும்‌ குறித்தார்‌. இவ்விரு வாழ்விலும்‌ ஆண்டவன்‌ 
உயிருடன்‌ உள்ளான்‌. பெத்த நிலையில்‌ ஆன்மாவில்‌ 
கரந்தும்‌, முத்திநிலையில்‌ தன்னுள்‌ ஆன்மாவைக்‌ கரந்தும்‌ 
ஆண்டவன்‌ நிற்கின்றான்‌ என்று அழகுபடப்‌ பேசினார்‌. 
வட்டுக்கோட்டை இரு. காகலிங்கம்‌ பிள்ளை ஜே.பி., யு எம்‌., 
அவர்கள்‌ “சமயப்‌ பற்று” என்பஅபற்றிப்‌ பேனனோர்கள்‌. அர 
சியல்வாதிகள்‌ ௪மயக்கூட்டங்களில்‌ அழைந்து சமயத்தைக்‌ 
கெடுக்கிறார்கள்‌. ஆங்கிலம்‌ படித்த பலர்க்குச்‌ சமயத்தில்‌ 
ஆழ்ந்த பற்றில்லாமல்‌ போதி... ஒலிபெருக்கிகள்‌ மன 
ஒருமைப்பாட்டுக்கு இடர்‌ செய்கிறது என்று கூறி அவற்றை 
எவ்வாறு சமாளித்தல்‌ வேண்டுமென்றும்‌ விளக்கினார்கள்‌. 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தத்‌அவப்‌ பேராசிரியர்‌ இரு. 
எஸ்‌. இராமலிங்கம்‌ எம்‌. ஏ. அவர்கள்‌ சமயம்‌ ஏன்‌ ” என்று 
தெளிவுபடப்‌ பேசினார்கள்‌. வந்த வழியையும்‌, போகுமிடத்‌ 
தையும்‌ அறிதல்‌ இல்லை. எனவே உள்ளபோதே நல்லதைச்‌ 


46 சித்தாந்தம்‌ 
செய்தல்வேண்டும்‌. அறிவாளிகளுக்கு இரண்டுவித வாழ்க்கை 


உண்டு. உண்மை உணர்வதற்கு முன்‌ இருந்த வாழ்க்கையும்‌, 
உண்மையை உணர்ந்த பி தகு ஏ ற்படும்‌ மாறுபட்ட 
வாழ்க்கையுமாகும்‌. ** சைவமும்‌ தற்கால நிலையும்‌ ?” என்பத 
பற்றித்‌ இரு. ௪. சச்சிதானந்தம்‌ பிள்ளை பி.ஏ., எல்‌.டி. அவர்‌ 
கள்‌ பேசினார்கள்‌. தற்போஅள்ள தாழ்ந்த நிலை மாற அவர்‌ 
கள்‌ பல வழிகளைக்‌ கூறினார்கள்‌. 

இரண்டாம்‌ நாள்‌ முற்பகலில்‌ சைவ மங்கையர்‌ மகாநாடு 
நடைபெற்றது, காலை /மணிக்கு வெள்ளீஸ்வரர்‌ ஆலயத்தில்‌ 
வழிபாடு ஈடைபெற்றது. பிறகு மகரநாட்டுப்‌ பந்தரில்‌ 
கூட்டம்‌ தொடங்கிற்று. இருமதி சரோஜினி வாதப்பன்‌ 
அவர்கள்‌ மாநாட்டைத்‌ தொடங்கிெவைத்தார்கள்‌. தலைமை 
வூக்க இருந்த திருமதி ஜோதி வெங்கடாசலம்‌ அம்மையார்‌, 
எம்‌. எல்‌. சி. வச இயலாமையால்‌ திறப்பாளரே தலைமை வகித்‌ 
தார்கள்‌. இருமதி ஆ. மங்கையர்க்கரசி அம்மையார்‌ வரவேற்‌ 
பூசையை வாசித்தார்கள்‌. (பெண்மணித்‌ தொண்டர்‌” என்ப, 
ட்டு திருமதி. கற்பகவல்லி சோமசுந்தரம்‌ அவர்களும்‌, 
“ஆரதாரம்‌ என்பத பற்றிச்‌ சைதை _இருமதி பாப்பாத்தி 
அம்மாள்‌ அவர்களும்‌, * தெய்வீக வாழ்க்கை ”யைப்‌ பற்றித்‌ 
திருமதி சரஸ்வதி பாண்டுரங்கம்‌ அவர்களும்‌ பேசினார்கள்‌. 
இறுதியாகத்‌ இரு. ௮. சோமசுந்தாஞ்‌ செட்டியார்‌ எம்‌. ஏ. 
அவர்கள்‌ பெண்கள்‌ செய்யவேண்டிய சைவத்‌ தொண்டைப்‌ 
பற்றி விளக்கினார்கள்‌. 

பிற்பகல்‌ 4-மணிக்குச்‌ சைவர்‌ மகாநாடு தொடங்கிற்று. 
புலவர்‌ இரு. முருகவேள்‌, 1.0.1. அவர்கள்‌ 'அகப்பொருளில்‌ 
அருட்பொருள்‌” என்பன பற்றிப்‌ பேசிஞர்கள்‌. தாம்‌ பெற்ற 
சிவானுபவத்தை எல்லாரும்‌ பெறவேண்டும்‌ என்ற கருணையா 
லேயே மணிவாசகர்‌ இருக்கோவையாரைப்‌ பாடினார்‌. கோவை 
யாரின்‌ நயங்கள்‌ திறம்பட விளக்கப்பட்டன. “திருக்குறளும்‌ 
சைவ இத்தாத்தமும்‌ ? என்னும்‌ பொருளைப்‌ பற்றிப்‌ பச்சை 
யப்பன்‌ கல்லூரித்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ திரு. ஈடேச நாயக்கர்‌ 
எடுத்துக்கொண்டு திருக்குதள்‌ எவ்வாறு சைவ சித்தார்‌ 
தத்தை விளக்குகிறது என்று விவரித்தார்கள்‌. பின்னர்‌, 


சமாஜ மகாநாடு 47 


திருப்பாதிரிப்புலியூர்‌ - டாக்டர்‌ தேவராஜ முதலியார்‌ 
அவர்கள்‌ “ திருமந்திரம்‌ கற்கும்‌ நெறி 2 என்னு எடுத்துக்‌ 
கொண்டு திருமந்திரத்‌ க்கும்‌, சித்தர்‌ பாடலுக்கும்‌ உள்ள 
தொடர்பைப்‌ பற்றி விளக்கமாகக்‌ கூறினார்கள்‌. இறுதியில்‌ 
* ஈாவுக்கரசும்‌ பாவின்‌ நயமும்‌ ? என்ற பொருளில்‌ அப்பரின்‌ 
அருங்குணங்களைத்‌ இரு. வடிவேலாயுதம்‌ பிள்ளை எம்‌. ஏ. 
அவர்கள்‌ விளக்கினார்கள்‌ ; அகச்சான்றாக உள்ள அவர்தம்‌ 
தேவாரப்‌ பாக்களின்‌ நயங்களை எடுத்‌அக்காட்டினார்கள்‌. 


மூன்றாம்‌ நாள்‌-ஞாயிற்றுக்கழமை-காலை 9-மணிக்குச்‌ 
சைவ இளைஞர்‌ மகரநாடு தொடங்கிற்று. மகாநாட்டுத்‌ தலைவர்‌ 
இரு. ௪. சிவகுமாமன்‌ எம்‌. ஏ. அவர்கள்‌ முன்னுரைக்குப்பின்‌ 
இரு. 15. வேங்கடஇருஷ்ண அய்யரின்‌ மகன்‌ சுமார்‌ எட்டு வய 
அள்ள கிருஷ்ணன்‌ “கடவுள்‌ வழிபாடு” என்பஅபற்றிப்‌ பேசி 
னான்‌. அவையிலிருந்த அனைவரும்‌ பெருவியப்போடு அவன்‌ 
பேசியதைக்‌ கேட்டு அச்சிறு பிள்ளையை ஆர்வதித்தனர்‌. 
திருமதி செளந்தரம்‌ கைலாசம்‌ அம்மையார்‌ புத்தகங்கள்‌ 
வாங்கிக்கொள்ள அச்சிறுவனுக்குப்‌ பத்‌.து ரூபாய்‌ கொடுத்து 
அவனை ஆசீர்வதித்தனர்‌. அதன்பின்னர்‌ * அத்அவித மெய்‌ ” 
என்பஅ பற்றித்‌ இரு. மெய்கண்டவெமும்‌, ! சிவபெருமான்‌ 
கருணை ? என்பது பற்றித்‌ இரு. ௩. தி. சுப்பிரமணியமும்‌, 
* கடவுள்‌ ? என்பஅ பற்றித்‌ திருமதி செளந்தரம்‌ கைலாசம்‌ 
அம்மையாரும்‌, £ இறை நம்பிக்கையும்‌ வழிபாடும்‌ ? என்பத 
பற்றித்‌ இரு. திருஞானசம்பந்தனும்‌, திரு A. பாலசுப்பிர 
மணியன்‌ பொஅவாக மாணவர்களைப்‌ பற்றியும்‌, இரு. மு. ௩. 
' மாசிலாமணி சிவபெருமான்‌ தன்மையைப்‌ பற்றியும்‌, * சைவ 
சித்தாந்தத்தின்‌ லெ கருத்துக்கள்‌ ? என்ப பற்றித்‌ இரு. 
கு. இசாமலிங்கமும்‌, £ சைவ சித்தாந்தத்தில்‌ இனைஞர்‌ 
தொண்டு என்பத பற்றிப்‌ புலவர்‌ திரு. மு. கு. புண்ணிய 
கோடி அவர்களும்‌ பேசினார்கள்‌. இரு. சிவயோஸ்வர 
அடிகள்‌ குருவின்‌ அவசியத்தைப்‌ பற்றியும்‌, வெதிக்கையைப்‌ 
பற்றியும்‌ பே௫னார்கள்‌. தலைவர்‌ பின்னுரையோடு கூட்டம்‌ 
இனிஅ முடிந்தது, 


48 சித்தாந்தம்‌ 


பிற்பகற்‌ கூட்டம்‌ தென்னண்டை மாடவிதியிலுள்ள 
இராஜராஜேசுவரி பாடசாலையில்‌ மாலை 4-மணிக்குத்‌ தொடங்‌ 
கற்று, சித்தாத்தப்‌ பிரசங்காமிர்தம்‌ இரு பூ. சமசபுரி முத 
லியார்‌ அவர்கள்‌ * விநாயகர்‌ இறைவரா ? என்னும்‌ பொருள்‌ 
பற்றிப்‌ பேசினார்கள்‌; தக்க ஆதாரங்களுடன்‌ விநாயகர்‌ இறை 
வரே என்றும்‌ வலியுறுத்தினார்கள்‌. தர்மபுச ஆதீனமடத்‌ அ 
ஸ்ரீலஸ்ரீ சோமசுக்காத்‌ தம்பிரான்‌ அவர்கள்‌ சமாஜ வளர்ச்‌ 
சியை வற்புறுத்திப்‌ பேனொர்கள்‌. சித்தாந்த ரத்நாகரம்‌ 
இரு. ௧. வச்செவேல்‌ முதலியார்‌ பி.ஏ. எல்‌.டி. அவர்கள்‌ 
உண்மை விளக்க 2 _நாலைப்பற்றி விரித்துரைத்தார்கள்‌ ; 
அநியாமையோடு மாயை சேர இரண்டையும்‌ எவ்வாறு ஆண்‌ 
டவன்‌ போக்குகன்றுன்‌ என்பதை விளக்கமாகக்‌ கூறினார்கள்‌. 
தலைவர்‌ கருத்துசைக்குப்பின்‌ பொதுக்‌ காரியதரிச ஈன்‌ றி கூறி 
னார்கள்‌. வெளியூரிலிருந்து வந்திருந்த அன்பர்களுக்கு 
உண்டியளிக்கப்‌ போருளுதவியவர்‌ மயிலை கபாலி டாக்ஸ்‌ 
உரிமையாளர்‌ - இரு. ம. 9. சம்பந்த முதலியார்‌ அவர்கள்‌. 
மற்றவர்களும்‌ மனமுவந்த பொருள்தர 52-ஆம்‌ ஆண்டின்‌ 
நிறைவுவிழாவும்‌, மகாகாடுகளும்‌ கற்பகாம்பாள்‌ சமேதராயெ 
கபாலீசுவசப்‌ பெருமான்‌ திருவருள்‌ அணையால்‌ இனிஅ 
நிறைவேறின. 


பெரியபுராண மூலம்‌ 


சமாஜ மூன்றும்‌ பதிப்பு, 708 பக்கங்கள்‌, முழு 
கலிக்கோ பைண்டு, 50 பக்கங்களில்‌ பல தலைப்புக்களில்‌ ' 
திரு. ம. பாலசுப்பிரமணிய முதலியார்‌ தொகுத்த அரும்‌ 
பொருள்‌ ஆராய்ச்‌ அகராதி, யாப்புக்‌ குறிப்பட்டவணை, 
திருமுறை கண்ட புராணம்‌, திருத்தொண்டர்‌ புராண 
வாலானு; பாட்டு முதற்குறிப்பகராதி முதலியவற்றுடன்‌ 
கூடிய கையடக்கமான பதிப்பு. விலை ரூபா மூன்ற, ரிஜிஸ்‌ கர்‌ 
தபாற்கூலி ரூ. 1-2-0. 


கடைக்கும்‌ இடம்‌ : பாரி நிலையம்‌, 59, பிராட்வே, சென்னை-1 


தேன்‌ அற்காடு: தி. இ. நாராயணசாமி நாயுடு; பெண்‌ 
ணுகடம்‌ - ௮, ராதாகிருஷ்ண பிள்ளை பெண்ணாகடம்‌- 
சிவயோகீஸ்வர அடிமை; சேங்கல்பட்டு : க. வச்சிரவேல்‌ 
முதலியார்‌, காஞ்சிபுரம்‌-காளப்ப முதலியார்‌, முத்தமிழ்‌ 
அச்சகம்‌, மேலமைதூர்‌-இராஜேஸ்வரி அம்மையார்‌; நஞ்சை : 
கும்பகோணம்‌ - பி. டி. எஸ்‌, சிங்காரஞ்‌ செட்டியார்‌, 
வி, எஸ்‌. ட. முதலியார்‌; திநரீசிராப்பள்ளி : ரங்கம்‌ - 
எம்‌. சப்பையா செட்டியார்‌, ப, முரு. செல்லப்பன்‌ 
செட்டியார்‌, அம்மாமண்டபம்‌, அரிமழம்‌ - ஆர்‌.எம்‌.எ.என்‌. 
அண்ணாமலை செட்டியார்‌; துமரி: ஆறுமுக காவலர்‌ ; 
மதுரை : க. அரங்கசாமி முதலியார்‌, இ. இராமலிங்க 
முதலியார்‌, வி. வி. ௪. ஆர்‌. முருகேச முதலியார்‌ ; 
. இராமநாதபுரம்‌: ஆர்‌. ஏம்‌. எ. எம்‌. அண்ணாமலை செட்டியார்‌, 
முத்த-வெ. சொக்கலிங்கம்‌ செட்டியார்‌ ; கிநுநெல்வேலி : 
ஆறுமுகசாமி. நாடார்‌, மறை. திறாஈாவுக்கா௬ ; பெங்களுர்‌ : 
௮. ர. அண்ணாமலை முதலியார்‌; புதுச்சேரி: இரந்கே.. 
பாலசுப்ரமணிய செட்டியார்‌, ஏ. எஸ்‌, கந்தசாமி பிள்ளை, 
எஸ்‌. சென்னியப்ப முதலியரா ; கொழம்பு : ஸர்‌. கர்தையா 
வைச்தியகாதன்‌, ௬. ஈடேசப்‌ பிள்ளை, அருள்‌ தியாகராசா, 
டி. எஸ்‌, சோமசுந்தரம்‌; யாழ்ப்பாணம்‌ : வ. நாகலிங்கம்‌, 
ஏ. அருளம்பலம்‌, முத்துத்தம்பி, அம்பிகைபாகன்‌ ; மலேயா : 
கா. இராமநாதன்‌ செட்டியார்‌, சிவரேயன்‌, கோவிந்தசாமி 
பிள்ளை, ௮. மு. பெரியசாமி பிள்ளை. பழநிவேல்‌ பிள்ளை, 
ஆர்‌. வி. கந்தையா. பத்‌ 


காரியக்‌ கூட்டத்தில்‌ கிறைவேறிய பன்னிரண்டு 27 
மானங்கள்‌ அடுத்த இதழில்‌ வெளிவரும்‌. 


திருவெம்பாவை-திருப்பள்ளியெழுச்சி 


இரு. ரா. சண்முகசுந்தரம்‌ செட்டியார்‌ எழுதிய 
உரையும்‌, இரு. ம. பாலசுப்பிரமணிய முதலியார்‌. எழுதிய 
அணீந்துரையும்‌ கொண்டது. சமாஜப்‌ பொன்விழா வெளி 
யீடுகளுள்‌ ஒன்றாகப்‌ பதிப்பிக்கப்பெற்றது, 728 பக்கங்‌ 
கொண்டது. விலை ரூபா ஒன்று, ' ரிஜிஸ்தர்‌ தபாற்கூலி 
அணா ஒன்பது. சுபாற்கூலி வேறு. 


கடைக்கும்‌ இடம்‌ : பாரி நிலையம்‌, 59, பிராட்வே, சென்னை-1 


Regd. M. 2330 “BIDDHANTHAM” Vol. 31—No, 1 
a 
நன்கொடை அறிவிப்பு 


சைவ சித்தாந்த மகாசமாஜ 52-வது ஆண்டுவிழாவிற்கு 
சன்கொடை மிக்கு வழங்கி உதவியவர்கள்‌ :- 


1. இர. எம்‌. சம்பக்த முதலியார்‌ அவர்கள்‌, 


திருமயிலை 280 00 
2, , ௮. சோமசுர்கரஞ்செட்டியார்‌ அவர்கள்‌, 

இராயபுரம்‌ 250 00 
3. , கே. கமலக்கண்ண முதலியார்‌ அவர்கள்‌, 

இராயப்பேட்டை 50 00 
4. , பாலசுந்தர முதலியார்‌ அவர்கள்‌, 

இராயப்பேட்டை i 51 00 
5, ப கடத்தூர்‌-கே. சிங்காரவேலு அவர்கள்‌ 30 00 
ப. உ குப்புசாமி முதலியார்‌ அவர்கள்‌, 4 

இராயப்பேட்டை 25 00 
7. Ww. 7. மாசிலாமணி அவர்கள்‌; 

வாலாஜாபாத்‌ 25 00 
8. ,, தே. பழ. தெ. சதாசிவசெட்டியார்‌ அவர்கள்‌, 

கொத்தமங்கலம்‌ 16 00 


மற்றும்‌, திருமயிலை மாணிக்கஞ்‌ செட்டியார்‌ அவர்கள்‌ 
மகா£ரட்டிற்கு வந்திருக்த வெளியூர்‌ வாசிகளுக்குத்‌ தங்க 
வசதியும்‌ சிற்றுண்டியும்‌ வழங்கி உதவினார்கள்‌. இருமயிலை 
கபாலீச்சுரர்‌ தேவஸ்தானத்துத்‌ தருமகர்த்தர்கள்‌ ஐயா 
எப்ரமணிய முதலியார்‌ அவர்களும்‌, திருமயிலை அண்ணாமலை 
முதலியார்‌ அவர்களும்‌ உபக்கியாச மேடை அலங்கரிப்புக்‌ 
கும்‌, பூமாலைகளுக்கும்‌ உடனிருச்து வேண்டிய உதவிகளைப்‌ 
புரிவதற்கும்‌ ஒத்துழைத்தனர்‌. இவர்கள்‌ யாவருக்கும்‌ 

நன்‌ நியறிதலைத்‌ தெரிவித்துக்கொள்கிறேன்‌. 
மா. ப. தியாகராஜன்‌, பொதுக்காரிய தரி. 


Printed at the Sadhu Press, 16, Ganapathi Mudali Streets 
Royapettah by D.Mangayarkarasi and V.K. Punithavathi. Edited 
by C. 18. Ramichandran Chettiar, B..A., B.L., and Published by 
S.Satchidanaudam Pillai, B A., L/T., for the Saiva Siddhanta 
Maha Samajam, 14, Warren Road, Mylapore, Madras-4 


